நன்னூல் 
உறை 
-1200 ஒரு 


20 


தமிழ் இலக்கணம் 


இரா . கண்ணன் 


லே யாவரும் 


வரும் 
கேளில் 


Pisam 


Salarus 


VITERNATIONAL 


MSTITUTE OF USE 


TAMIL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


சாயாள mai 


நன்னூல் உரைவளம் ( தொகுதி -20 ) 


தமிழ் இலக்கணம் 


மற்றும் 
இந்நூலிற்கு C. அருணாசலம் அவர்கள் செய்த ஆங்கில 

மொழிபெயர்ப்புகள் 


TAMIL GRAMMAR 


ஆகிய இரு நூல்களின் திரட்டு 


பதிப்பாசிரியர் 
முனைவர் இரா . கண்ணன் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

இரண்டாம் முதன்மைச் சாலை , 
தரமணி , சென்னை -600 113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book 


: 


Tamil ilakkanam (Vol. 20 ) 


Author 


: 


Dr. R. Kannan 


Associate Professor 
Dept. of Tamil Language 
Presidency College , Chennai - 5 


Publisher & 


International Institute of Tamil Studies 
IJ Main Road , C.I.T. Campus, Tharamani 
Chennai -600 113 


Ph : 22542992 


Publication No. 


: 


708 


Language 


: 


Tamil 


Edition 


: 


First 


Year of Publication 


: 


2010 


Paper Used 


: 


18.6 Kg TNPL Maplitho 


Size of the Book 


: 


1/8 Demy 


Printing type used 


: 


11 Point 


No. of Pages 


: 


216 


No. of Copies 


1200 


Price 


: 


Rs. 95 / - (Rupees Ninety five only ) 


Printed by 


Sri Venkateswara Offset 
New No. 47 , Rajanga Mathya Street 
Vadapalani, Chennai - 600 026 . 
Phone : 23621409 


Subject 


: 


Tamil Grammar 


முனைவர் கரு.அழ. குணசேகரன் 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை - 113 


அணிந்துரை 


தனிச் 


வாழ்வை இலகுவாக்க மனிதன் படைத்துக் கொண்ட 
கருவிகள் பற்பல . அவற்றுள் மொழியும் ஒன்று . ஆயினும் பிற 
கருவிகள் யாவற்றுள்ளும் தலையாயதும் 
சிறப்புடையதும் மொழியே . மொழி இன்றேல் வேறு 
எக்கருவியும் தோன்றி யிராது . மொழி , மனத்தின் உயிர் ; 
பிறபிற கலைகளுக்கும் கருவிகளுக்கும் தாய் . மாந்தரின 
வாழ்விற்கு இத்துணை இன்றியமையாக் கருவியாய்த் 
திகழும் மொழி , உலகம் யாண்டும் பரவிக் கிடக்கும் 
மக்களினக் குழுக்களிடையே பலவாகக் காணக் கிடக்கிறது . 
அம் மொழிக்கூட்டத்திடையே பன்மீன் நாப்பண் விளங்கு 
பால்மதி போல் இலங்குவது தமிழ்.வரலாற்றுக்காலந் 
தொடங்கி இன்றளவும் தன்னேரிலாத் தகைசால் சீர்மை 
யுடன் திகழும் இத் தமிழ்மொழியின் இலக்கிய இலக்கணப் 
பரப்பு அளந்திட்டுக் கூற ஒண்ணா விரிவினை உடையது . 
காலமும் கடும்புனலும் கொண்டது போக எஞ்சியன சிலவே 
யாயினும் , மறைந்து போனவற்றிற்கு மாற்றாகக் காலந் 
தோறும் தோன்றிய பனுவல்களோ பற்பல . அழகு தமிழில் 
அமைந்த அந்நூல்களின் பொதிபொருளைப் பழகு தமிழில் 
விளக்க எழுந்த உரைகளும் மிகப் பல . 
ஒல்காப் புகழுடைய தொல்காப்பியத்திற்குப் பின் ஏறத்தாழ 
பன்னிரண்டு நூற்றாண்டுகள் கழித்துத் தோன்றி 
இன்றளவும் தனிச் சிறப்புடன் வாழ்வது நன்னூல் . 
பெயருக்கு ஒப்பவே தமிழின் இலக்கணத்தை நலம்படவும் 
நயம்படவும் இயம்பும் இந்நூலிற்கு உரைவிளக்கம் 
கண்டோர் பலர் . அவ்வுரைகளுள் பல , தம் பெயரை மட்டுமே 
நிறுத்தி தாம் மாய்ந்தன . வேறுபலவோ , அச்சேறியபோதும் 
இன்று காணுதற்கும் அரியனவாய் உள்ளன . இவ்வாறு 
காலச் செலவால் அருகி உள்ள உரைகளை அரிதின் 
முயன்று திரட்டி இருபத்திரண்டு தொகுதிகளாக 
உருவாக்கப் பெற்றுள்ள இவ்வுரை வளத்தினைஎம் 
நிறுவனத்தின் வழி வெளியிடுவதில் பெருமிதம் 
கொள்கிறோம் . 


மயிலை நாதர் , சங்கர நமச்சிவாயர் ,சிவஞான முனிவர் , 
கூழங்கைத் தம்பிரான் , விசாகப் பெருமாளையர் , ஆ.முத்துத் 
தம்பிப்பிள்ளை , இராமானுச கவிராயர் , கா .கோபாலா 
சாரியார் , தி.கோ.ரங்காசாரியார் , ஆறுமுக நாவலர் , வ.குமார 
சாமிப்புலவர் , வை.மு.சடகோப ராமானுசா சாரியார் , 
சே.கிருட்டிண மாசாரியார் , பவானந்தம் பிள்ளை , 
கொ.இராமலிங்கத் தம்பிரான் , கா.நமச்சிவாய முதலியார் , 
மோசசு பொன்னையா ஆகியோரின் உரைகளும் , என்றி 
பவார் செய்த பாயிரப் பகுதிக்கான ஆங்கில மொழி 
பெயர்ப்பும் , இலாசரசு செய்த எழுத்ததிகாரம் மற்றும் சொல் 
லதிகாரத்திற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பும் இவ்வுரை 
வனத்தில் திரட்டப் பெற்றுள்ளன . நன்னூலைத் தழுவி 
இயற்றப் பெற்று ஒரு நூற்றாண்டு காலத்திற்கும் மேல் 
மீள்பதிப்புக் காணாத திருப்பாற்கடல்நாதன் கவிராயரின் 
தமிழிலக்கணம் , சி.அருணாசலம் பிள்ளையின் TAMIL 
GRAMMAR , இ.சாமுவேல் பிள்ளையின் தொல்காப்பிய 
நன்னூல் , G.U. போப்பின் காண்டிகையுரை , ஆ.முத்துத் 
தம்பிப்பிள்ளையின் நன்னூல் இலகுபோதம் ஆகியன 
இவ்வுரைவளத் திரட்டில் தனித்தனி நூல்களாக வெளியிடப் 
பெற்றுள்ளன . இவ்வுரைவளம் தமிழன்னைக்கு அணி 
சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை . 
நன்னூல் உரைவளத்தின் பதிப்பாசிரியரான முனைவர் 
இரா.கண்ணன் , சென்னை மாநிலக்கல்லூரித் தமிழ்த் 
துறையில் இணைப்பேராசிரியராகப் பணியாற்றுகிறார் . 
இவர் அறுபதிற்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர் . 
இவ்வுரைவளத்தின் பதிப்புப்பணியோடு 

எழுத்துக் 
கோர்த்தல் , மெய்ப்புத் திருத்தல் , வடிவமைத்தல் உள்ளிட்ட 
அனைத்துப் பணிகளையும் தனியொருவராக இருந்து 
சிறப்புடன் செய்துள்ள இப்பதிப்பாசிரியரை மனதார 
வாழ்த்துவதுடன் நன்றி நவிலுங் கடப்பாடுமுடையேன் . 
நிறுவனப் பணிகளில் எம்முடன் இணைந்து பணியாற்றும் 
துணை இயக்குநர் , பேராசிரியப் பெருமக்கள் மற்றும் 
அலுவலக ஊழியர்கள் ஆகிய அனைவர்க்கும் எம் நன்றி 
உரித்தாகுக . 

கரு.அழ.குணகேகரன் 
சென்னை - 113 . 


12.01.2011 . 


முன்னுரை 


தமிழிலக்கணம் எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , அணி ஆகிய 
ஐம்பெரும் பிரிவுகளை உடையது என்பர் . இது பொது வழக்கே யாயினும் 
பிற்காலத்தில் பாட்டியல் அனைய புதுப்புது இலக்கணப் பிரிவுகள் தமிழில் 
தோன்றி நன்கு செழித்து வளர்ந்துள்ளன . அவ்வாறே எழுத்து , சொல் 
முதலான ஒவ்வொரு பிரிவினிலும் தோன்றிய இலக்கண நூல்களும் பல 
உள . தொல்காப்பியம் , எழுத்து , சொல் , பொருள் ஆகிய மூன்று 
அதிகாரங்களை உடையதாதலான் அது மூன்றிலக்கணம் கூறும் நூல் 
என்பது போதரும் . ஆயினும் பொருளதிகாரத்துள் அமைந்து கிடக்கும் 
உவமவியலும் , செய்யுளியலும் முறையே அணியிலக்கணத்தையும் , 
யாப்பிலக்கணத்தையும் வேண்டுமளவிற்கு விளக்கிக் கூறுதலான் , 
அந்நூல் ஐந்திலக்கண நூலுமாம் . தொல்காப்பியத்திற்குப் பின் பல்வேறு 
இலக்கண நூல்கள் எழுந்தன.பழங்காலத்தில் பெருவழக்காய் வழங்கிய 
அவ்விலக் கண நூல்கள் இன்று வீழ்ந்து போயின . இன்று வழங்கப் 
பெறும் இலக்கண நூல்களுள் வீரசோழியம் , தொல்காப்பியத்திற்குப் பின் 
எழுந்த முதல் ஐந்திலக்கண நூலாகும் . ஆயினும் அந்நூல் வடமொழி 
சார்பினைப் பெரும்பான்மை தழுவிச் செல்வதால் அது அவ்வளவாகப் 
போற்றப் படுவதில்லை . வீரசோழியத்திற்குப் பின் கி.பி. பன்னிரண்டாம் 
நூற்றாண் டளவில் பவணந்தி முனிவரால் நன்னூல் இயற்றப்பட்டது . 
நன்னூல் ஐந்திலக்கணம் கூறிய நூல் என்றும் , இன்று எழுத்து மற்றும் 
சொல்லிலக் கணம் உரைக்கும் பகுதி மட்டுமே கிடைக்கப் பெறுகிறது 
என்றும் எஞ்சிய பகுதிகள் காலச் செலவால் அழிந்திருக்கக் கூடும் 
என்றும் கருதுவாரும் உண்டு . இன்று வழக்கில் உள்ள நன்னூலின் 
மொத்த நூற்பாத் தொகை நானூற்று அறுபத்திரண்டு , பாயிரம் , 
எழுத்ததிகாரம் , சொல்லதிகாரம் என மூன்று பகுதிகளாய் அமைந்துள்ள 
இந்நூலின்கண் பாயிரம் 55 நூற்பாக்களையும் , எழுத்ததிகாரம் 202 
நூற்பாக்களையும் சொல்லதிகாரம் 205 நூற்பாக்களையும் பெற்றுள்ளன . 
பாயிரம் , பவணந்தியால் இயற்றப்பட்டதன்று என்பர் . 

நன்னூலிற்கு இன்றுகாறும் எழுந்துள்ள உரைகள் பல . ஆயினும் 
மயிலைநாதரின் உரையே முதலில் எழுந்த உரையாகும் . மயிலைநாதர் 
நன்னூல் ஆசிரியர் பவணந்தியின் சம காலத்தவர் . மயிலைநாதரின் 
உரை நன்னூலிற்கு இன்று வரை எழுந்துள்ள உரைகள் யாவற்றிலும் 
தலைமை யானது , தனிச் சிறப்புடையது . இவ்வுரைக்குப் பின் பல உரைகள் 
எழுந்தன . அவற்றுள் சில அச்சேறாமலேயே இறந்தன. வேறுசில 
அச்சேறிய பின்னும் இன்று அருகியுள்ளன . இவ்வாறு காலச்செலவான் 
அருகி வரும் உரைகளைக் காத்தற் பொருட்டும் , தமிழாய்விற்குத் தக்க 
கருவி நூலாய் அமையும் திறம் நோக்கியும் இவ்வுரைவளம் உருவாக்கப் 
பெற்றுள்ளது.இதில் நன்னூலின் சிறந்த உரைகள் அனைத்தும் திரட்டப் 
பெற்றுள்ளன . 


6 


தமிழிலக்கணம் 


நூற்பா அதன்கீழ் சீர் பிரிக்கப் பெற்ற நிலையில் நூற்பா, ஆங்கில 
எழுத்துப் பெயர்ப்பு , இலாசரசு செய்த மூல நூலின் ஆங்கில 
மொழிபெயர்ப்பு, தொல்காப்பியம் முதல் சுவாமிநாதம் வரையிலான 
இலக்கண நூல்களில் இருந்து தரப்பெற்றுள்ள ஒப்புமைப் பகுதி , நன்னூல் 
உரைகள் ஆகியன இவ்வுரைவளத்தில் நிரல்படுத்தப்பட்டுள்ளன . 
மூலநூலின் பாட வேறுபாடும் , மயிலை நாதர் உரையின் பாடவேறுபாடும் 
காட்டப் பெற்றுள்ளன . 

நன்னூலிற்கு விருத்த யாப்பில் எழுந்த ஆண்டிப்புலவர் உரை 
அழிந்து போனது . அச்சேறிய உரைகளுள் பல இன்று அருகி பெயரளவில் 
மட்டுமே அறியப் பெறுபவையாக உள்ளன . அச்சேறிய அரிய உரைகளை 
யேனும் காக்கும் வகையில் இவ்வுரைவளம் இருபத்திரண்டு 
தொகுதிகளாக வெளியிடப் பெறுகின்றது . தமிழ் உலகம் ஏற்றுப் 
போற்றும் என நம்புகிறேன் . 

நன்னூல் உரைவளத் திரட்டினை வெளியிட நிதியுதவி கோரி 
தமிழக அரசினை நாடியபோது உலகத் தமிழாராச்சி நிறுவனம் மூலம் 
வெளியிட அந்நிறுவனத்திற்குப் பரிந்துரைத்த தமிழக நிதியமைச்சர், 
இனமானப் பேராசிரியர் மாண்புமிகு க . அன்பழகன் அவர்களின் 
அருளுள்ளம் எந்நாளும் எம்மால் நினைவு கூரத்தக்கது . 
அவ்வாறே ,இவ்வுரைவளத் தொகுதிகள் அனைத்தும் வெளிவரப் 
பரிந்துரைத்துத் துணை நின்ற , தமிழகத் துணை முதல்வர் மாண்பமை 
டாக்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பேருதவிக்கு உளமார்ந்த 
நன்றியினை உரித்தாக்குவதே யன்றி எளியேன் செய்ய 
இயல்வதுதாமென் ? 

உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குநர் , பேராசிரியர் முனைவர் 
கரு.அழ. குணசேகரன் 

அவர்களும் , 

துணை 

இயக்குநர் 
திரு.க.ந.வீரபாகு சுப்பிரமணியன் அவர்களும் நன்னூல் உரைவள 
நூல்கள் அனைத்தையும் விரைந்து வெளிக் கொணர்ந்தனர் . 
அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் . 

இவ்வுரைவளத் திரட்டுப் பணியின்போது பல்லாற்றான் உதவிய 
சென்னை இராணிமேரி கல்லூரிப் பேராசிரியை 
ந.கலைவாணி அவர்களுக்கும் , உற்றுழி உதவிய அனைவர்க்கும் 
உளமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்வதோடு , தோன்றாத் 
துணையாய் இருந்து எம்மை இயக்கி வரும் தில்லைக் கூத்தனின் 
பொன்னார் திருவடிகளைப் போற்றிப் பணிந்து அமைகிறேன் . 
10.11.2010 

இரா.கண்ணன் . 
சென்னை -55 


முனைவர் 


8 


தமிழிலக்கணம் 


தமிழ் இலக்கணம் 
எழுத்ததிகாரம் முதலாவது எழுத்தியல் 
எழுத்துக்கண் மொழிக்கு முதற்காரணமாய் வருவன அவை எண் , பெயர் , 
முறை , மாத்திரை , பிறப்பு, உருவம் , முதனிலை , இறுதிநிலை , இடைநிலை, போலி 
இவைகளையுடையன . 


எண்ணாவது 


எழுத்தின்றொகை , தமிழ்ப்பாஷையின் எழுத்துக்கள் 40 
அவை முதலெழுத்தெனவும் , சார்பெழுத்தெனவுமிரு வகைப்படும் . 
அவற்றுள் முதலெழுத்து - 30 

சார்பெழுத்து - 10 
பெயராவது 

முதலெழுத்து உயிரும் மெய்யுமெனவிருவகைப்படும் . 
அவையாவன அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , எ , ஏ , ஐ , ஒ , ஓ , ஒள , இப்பன்னி 
ரெண்டுமுயிரெழுத்துக்கள் . 


எனப் 


எழுத்தியல் 

அப்பன்னிருயிரும் குறில் , நெடில் , கட்டு , வினா , உவமை 
பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் குறிலைந்து . அவையாவன , அ , இ , உ , எ , ஓ 
நெடில் 7. ஆ , ஈ , ஊ , ஏ , ஓ , ஒள 


குறிலெழுத்துள் சுட்டு 3. அஃது அகச் சுட்டெனவும் , புறச்சுட்டெனவும் இரு 
வகைப்படும் . 

அகச் சுட்டின் உதாரணம் 
அவன் , 
இவன் , 

உவன் 
புறச் கட்டின் உதாரணம் 

அக்கொற்றன் , இக்கொற்றன் , உக்கொற்றன் 
மற்றவிரண்டும் வினாவும் , உவமையுமாம் , உ - ம் . 

எ- எவன் ? வினா 
ஒ ஒத்தான் . உவமை 

நெட்டுயிர் ஏழனுள் ஆ , ஓ , மொழிக்கீற்றினும் ஏ மொழிக்கு முதலிலும் வந்து 
வினாப் பொருளைத் தரும் . உ - ம் : 

அவனா, அவனோ, ஏது , அவனே 


TAMIL GRAMMAR 


9 


TAMIL GRAMMAR 


ORTHOGRAPHY CHAPTER I - OF LETTERS 


Letters are the first principles of words , ( Refer to 
the Sootherem or Verse 3 of the Grammar , Bror HI SU ) 

They have Number , Names , Order , Measure or Quan 
tity of time , Formation , Figure , the quality of standing in the 
beginning , middle , and end of words , and of supplying the 
place of other letters , asSootherem 2 describes , 


are 


OF NUMBER 
There 40 letters in the 

Tamil 
language- ( Vide Soo.3 ) They are divided into two different 
classes , Simple and Compound . Simple letters are thirty . 
Compound ....... 


... ten . 


OF NAMES 

Simple letters are Vowels and Mute Consonants- ( Vide 
Soo.4.JAS , a , a , e , ee , u , u , e , ey , y , o , o , ou , These Twelve are 
Vowels- ( Soo.8 . ) OF LETTERS 


Those twelve vowels are divided into short and long ones ; 
and these into Demonstrative , and Interrogatory , and Compara 
tive ones, The short vowels are five, viz , a , i , u , e , 0 , - ( Soo.9 ) 
The long vowels are seven , viz ,, a , ee , u , ey , y , o , ou , (Soo . 10 ) 


Of the five short vowels , three are divided into two kinds 
of demonstratives , one of which kinds is a demonstrative when 
it forms a member of a word , as , That man . This man . That 
man at a remote place . The others are demonstratives standing 
by themselves , without being members of any word . ( See the 
Examples shown in the Tamil - Soo.ll ) The other two short vow 
els are divided into interrogatory and comparative ones . 

The interrogative is “ Taust " which man ? 

And comparative is goir sir " as . He is compared . ( S00.12 
AND 52 ) 

Of the seven long vowels , two , a and o , become interroga 
tories each at the end of a word ; and the other letter am at the 
beginning and end of word , as in the following example : 

Is it that man ? 
Where have you got it ? 
Is it that man ? - ( Soo.12 ) 


10 


தமிழிலக்கணம் 


மெய்யெழுத்துக்கள் பதினெட்டாவன 

க் , ங் , ச் , ஞ் , ட் , ண் , த் , ந் , ப், ம் , ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் , ற் , ன் . 

அப்பதினெட்டு மெய்யும் வல்லினம் , மெல்லினம் , இடையினம் என 
வகுக்கப்பட்டிருக்கின்றது . 


க் , ச் , ட் , த் , ப் , ற் இவ்வாறும் வல்லினம் . 


ங் , ஞ், ண் , ந் , ம் , ன் இவ்வாறும் மெல்லினம் 


ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் இவ்வாறும் இடையினம் 


முறையாவது 

அ முதல் ஔ ஈறாகவும் க முதல் ன ஈறாகவும் நெடுங்கணக்கினுட் 
கிடக்கையே முறையாம்.முதலினுமீற்றினும் வினாவாம் . உ - ம் .அவனா, அவனோ , 
ஏது , அவனே 


மாத்திரையாவது 

இமைப்பொழுதும் நொடிப் பொழுதும் ஒரு மாத்திரைகளவாம் . 

உயிர் நெடிலுக்கும் உயிர்மெய்நெடிலுக்குத் தனித் தனி மாத்திரை 
இரண்டு உயிர்க்குறிலுக்கும், உயிர் மெய்க்குறிலுக்குந் தனித் தனி மாத்திரை 
ஒன்று . தனி மெய்க்கு மாத்திரை அரை நெட்டுயிரும் மெய்யும் இசையிலும் 
அழைத்தலிலும் பண்டமாற்றுதலிலுமுற் கூறிய மாத்திரையினு மிகுந் 
தொலிக்கும் . 


TAMIL GRAMMAR 


ul 


- 


ng 


n 


G.4.gl.94 


m 


- 


OF LETTERS 
Male consonants are eighteen in number , vizy, 
க் k 

த் like soft th .. 1 soft 
ங் ந் 

ญ 
S ப் p and be 

ழ் rl 
ng ம் 

ள் 1 hard 
d hard ய் у 

ற் r hard 
GOUT n hard 

i r soft 

GOT 

n soft 
( Soo . 8 ) 
The eighteen Mute Consonants are divided into six hard , 
six soft, and six middle sounding letters , 
The six hard sounding letters are , 
க் - k 

த் - th 
है 

ů P 
Ľ . d 

ற் 

( Soo.13 ) 
The six soft sounding letters are , 
ங் ng 

ந் - n 
ஞ் 
SUOT 

SUT 

( Soo.14 ) 
The six middle sounding letters are , 

வ் 


S 


r 


ແດ່. 


m 


- 


gn 


- n 


wi - y 


r 


- ri 


1 


STT 


I hard . ( Soo.15 ) 


OF THE ORDER OF THE LETTERS 

The list which is given above of all the letters is pre 
pared with reference to their proper order , - ( Soo.18 ) 


OF MEASURES 

The Natives call the length of time for the pro 
nunciation of the " on ", Matherei , i , e , Measure , 
which they define by a single twinkling of the eye or a 
snap of the fingers , - (Soo.45 ,) 

The long vowels and the long consonants have 
two Mathereis each , The short vowels and the short 
consonants have one Matherei each , and the mute 
consonants a half Matherei each , - (So0.44 ) The long 
vowels and long consonants exceed their measure of 
time in singing different notes , in the Vocative case , 
and in crying things for sale , - ( Soo.46 , ) 


12 


தமிழிலக்கணம் 


பிறப்பாவது 

உந்தியினின்றெழுநாதம் மார்பு , கண்டம் , மூக்கு என்னு மூன்றிடத்தையும் 
பொருந்தி அண்ணம் , நா , பல்லு , உதடு என்னும் நான்கின் முயற்சியால் 
வெவ்வேறாகத் தோன்றுவது எழுத்துக்களுடைய பிறப்பாம் . 

உயிர் பன்னிரெண்டும் , இடையினம் ஆறும் கண்டத்திலும் , வல்லினம் 
ஆறும் மார்பிலும் , மெல்லினம் ஆறும் மூக்கிலும் பிறக்கும் . அவற்றுள், 

அ , ஆ அங்காத்தலினாற் பிறக்கும் . 
அவ்வங்காப்புடன் 

இ , ஈ , எ , ஏ , ஐ , பல்லடியை நாவிளிம்பு பொருந்தப் பிறக்கும் . 
உ , ஊ , ஒ , ஓ , ஔ இதழ் குவியப் பிறக்கும் . 
க் , ங் முதனாமுதலண்ணத்தைப் பொருந்தப் பிறக்கும் . 
ச் , ஞ் இடைநா இடையண்ணத்தைப் பொருந்தப் பிறக்கும் . 
ட் , ண் , நுனிநா நுனி அண்ணத்தைப் பொருந்தப் பிறக்கும் . 
த் , ந் , பல்லடியை நா நுனி பொருந்தப் பிறக்கும் . 
ப் , ம் இரண்டுதடுகளும் பொருந்தப் பிறக்கும் . 
ய் , அடி நா அடியண்ணத்தைப் பொருந்தப் பிறக்கும் . 
ர் , ழ் அண்ணத்தை நுனி நா தடவப் பிறக்கும். 
ல் , பன் முதலை நாவிளிம்பு புடைத்தொற்றப் பிறக்கும் 
வ் , மேற்பல் கீழுதட்டைப் பொருந்தப் பிறக்கும் . 
ள் , அண்ணத்தை நாவிளிம்பு புடைத்துத் தடவப் பிறக்கும் . 
ற் , ன் , அண்ணத்தை நுனிநா மிகப் பொருந்தப் பிறக்கும் . 


சார்பெழுத்துக்கள் 

முற்றாய்தமொன்று தவிர மற்ற சார்பெழுத்துக்களுக்குத் தத்தம் 
முதலெழுத்துக்களைச் சார்ந்து வருதலே பிறப்பாதலா லவைகளின் பெயரையும் 
அளவையும் காட்டுதும் . 


TAMIL GRAMMAR 


13 


OF THE FORMATION OF THE LETTERS 

The letters are engendered by the 
operations of the breath in the breast , throat , and 
nose , and sounded by the actions of the organs of 
speech , viz , the palate , tongue , teeth , and lips,- ( Soo.19 ) 

The twelve vowels and the six middle sounding 
letters are guttural ; the six hard - sounding letters have 
their origin in the breast ; and the six soft - sounding 
letters in the nostrils ,- (Soo.20 ) 91, of , are sounded at the 
aperture of the mouth . ( Soo.2119 , F , 67 , T , a , are sounded 
by the operation of the borders of the tongue upon the 
jaws or grinders , with the aperture of the mouth , 
( Soo.22 ) 2 , 90 , Z , az , 66 are sounded by the bending of the 
lips- ( Soo.23 ) , ti , are pronounced by the pressure of the 
lower part of the tongue upon the palates, o , are pro 
duced by the pressure of the middle part of the tongue 
upon the middle palate ,,, sor, are produced by the pres 
sure of the tip of the tongue upon the forepart of 
thepalate , - ( Soo.24 . ) , , are pronounced by the pres 
sure of the tip of the tongue on the bottom of the lower 
teeth , - (Soo.25 )ů , , are pronounced when both lips are 
closed , - ( Soo.26 ) w is pronounced by the lower tongue 
touching the palate , - (Soo . 27 ) , y , are pronounced by 
moving the tip of the tongue lightly along the palate , - 
( Soo.28 ) . is sounded by the pressure of the tip of the 
tongue on the lower part of the upper teeth , - (Soo.29) 
is produced by the pressure of the upper teeth upon 
the under lip ,- ( So0.30 )or is sounded by the pressure of 
the borders of the tongue upon the palate ,- (Soo.29) 
are sounded by the pressure of the tip of the tongue 
upon the palate , - (Soo.31) 


OF THE COMPOUND LETTERS 

It is needless for the Grammarian to explain how 
the compound letters ( excepting one of them , called 
GW50 ) are pronounced ; because their respective sounds 
are mixed with the simple letters which which they are 
combined , Their names and measures are these : 


( See Soo.32 ) 


14 ) 


தமிழிலக்கணம் 


உயிர்மெய் , ( ஃ ) ஆய்தம் , உயிரளபெடை , ஒற்றளபெடை , 
குற்றியலுகரம் , குற்றியலிகரம் ,ஐகாரக் குறுக்கம் , ஒளகாரக் குறுக்கம் , மகரக் 
குறுக்கம் , ஆய்தக் குறுக்கம் . 


I உயிர்மெய் 

மெய்பதினெட்டுமுயிர் பன்னிரண்டும் புணருமிடத்து மெய்யொலி 
முன்னுமுயிரொலி பின்னுமாய்க் கலந்தோசையாக வுயிர்வடிவை யொழித்து 
மெய்வடிவே வடிவாகி வரும் . அவை : 
kiki ki ki koot ko kc 

ko.1 
ko 
கே 

கொ 


| 


கை 


போ 

கௌ 


SI 


sá 


si 


SI 


SRO 


so 


se 


si 
இ 


sei 


S : 3 55 
சொ சோ 


SOL 


ச 


1D 


ஞ செ 


OF 


f 


இ) 


து 


இவஞெ ஞே ஞை 


ஞோ ஞொஞ் 


-- 


டி 


QLIG COL ( 6 

டை டொ டோ 


டௌ 


--- 


ட் 


கண் 

ஓண ணெ ணேனை ணெ ணோ 


ணன் 


tuatna. ti 
த தா தி 


t } T Lithoc lic tli tuci tho tho 
தீ தூ தெ தே 
தேதை தொ 

தை தொ தோ 


tlioni 


தௌ 


த் 


5 


கா 


தி 


ea 


ரொ நோ 

கௌ 


ந் 


-- 


pil | pipi 

ம 


pi | ni | poo 


p ; pe 
பெ பே 


pcip po 
பை பொ போ 


po: 1 


பௌ 


ن 


மாமி 


மீ 


مع 
أمع 


மெ மே மை 

மொ மோ மௌ 


ம் 


- 


E 


யெ யே 


யை யொ யோ 


யொ 


E. 


ரோ 


ரௌ 


ர் 


ல 


லா லி லி 


ము 


லூ லெ லே 


3 
. 


லொ லோ லௌ 


ல் 


வா வி 


வ 


ஓ வெ 


வெவே 
வை 

வொ வோ வௌ 


வ் 


-- 


9 


ழா ழி ழி 


பூ 


ழெ ழே ழை ழொ ழோ 


தெ 


ழ் 


ளா 

ளிஸ் 


» ளெ ளே ளை 


ளொ ளோ 


ளெள 


ள் 


- 


று 


மாறெ றே றை றொ | றோ 


நௌ 


ற் 


இ 


ஓ என 


னே உன 


)ை 


னோ 


னெள 


ன் 


TAMIL GRAMMAR 


15 


The Consonants . Three Circles called by Tamil 
Writers Aitham .Assistants to the vowels adopted to in 
crease their own measure of sounds.Assistants to the 
mute consonants adopted for a similar purpose ..., 
shortened in its measure or quantity of time which it 
has when sounded . , shortened in its measure 
quantity of time.co shortened in its measure or quan 
tity of time.l. po , is shortened in its measure or quan 
tity of time , o is shortened in like manner , Three short 
ened Circles or ஆய்தம்- ( See . 5. ) 


or 


OF THE CONSONANTS 

When the twelve vowels in union with their 
bodies or consonants are pronounced , the sounds of 
the consonants precede , and those of the vowels follow 
them ; and they moreover assume the figures of the 
consonants , losing their own altogether , Consonants 
are 216 in number , 


( Soo . 34 & 54 ) 


16 


தமிழிலக்கணம் 


II ஆய்தம் 

நாதமானது தலையிற் பொருந்தி அங்காத்தலினாற் பிறக்கும் . அதற்கு 
மாத்திரை அரையாம் . அது குற்றெழுத்துக்கு முன்னும் வல்லெழுத்துக்குப் 
பின்னுமாக வரும். உதாரணம் - எஃகு , கஃசு , அஃது 


III . உயிரளபெடை 

செய்யுளிலோசை குறைந்தால் நெட்டுடெழுத்துக்களேழும் 
குற்றெழுத்துக்களைந்துடன் புணர்ந்து அவ்வோசையை நிறைக்கும் . 

உ - ம் . வா - அகை . ஈ - இகை . ஊ - உகை . 
மே - எகம் . ஐ - இயம் . ஓ - தொகை . ஔ - உவியம் என வரும் . 


IV . ஒற்றளபெடை 

செய்யுளிலோசை குறைந்தால் ங் , ஞ் , ண் , ந் , ம் , ன் , வ் , ய் , ல் , ள் . என்னும் 
பத்து மெய்யெழுத்துக்களுமிரட்டித்து அவ்வோசையை நிறைக்கும் . உ - ம் . 

மங்ங்கலம் - மஞ்ஞ்சு - மண்ண்ணு பந்ந்து . 


V. குற்றியலுகரம் 

ஆய்தம் ஒளவொழிந்த உயிர் 12. வல்லினம் 6 வ ஒழிந்த இடையினம் 5 . 
இவற்றின் முன் ஓரெழுத்து முதலாகத் தொடரப்பட்ட மொழிக்கீற்றில் வல்லினத்தை 
யூர்ந்து ( உ ) வருமாயின் அது குறுகி அரைமாத்திரைபெறும் . உ - ம் . எஃகு வரகு 
பலாசு இறும்பூது அக்கு விளையாட்டு பஞ்சு சால்பு . 


VI . குற்றியலிகரம் 

குற்றியலுகரத்தின் பின் ய வருமாயின் அவ்வுகரம் இகரமாகத்திரிந்து 
குறுகும் . 

மியாவென்னும் முன்னிலை யசைச்சொல்லில் மகரத்தின் மேலேறிய 
இகரமுங் குறுகும் . இவ்விரண்டும் அரை மாத்திரை பெறும் . உ - ம் . எஃகு யாது 
எஃகியாது வரகுயாது வரகியாது கேண்மியா சென்மியா. 


தனியே 


VII . ஐகாரக்குறுக்கம் 
நிற்கும்பொழுதன்றி மொழிக்கு 

முதலிடை , 
கடையென்னுமூவிடத்தினும் வரும்பொழுது மொழிக்கு 
ஒன்றரைமாத்திரையும் இடையிலும் கடையிலும் ஒருமாத்திரையுமாகக் குறுகும் 

உ - ம் : 
வையகம் மடையன் குவளை . 


முதலில் 


TAMIL GRAMMAR 


17 


The letter Aitham ( o ) is engendered by the opera 
tion of the breath in the roof of the mouth , and 
sounded by the aperture of the month , It has a half 
Matherie 


It always appears before the short vowels and 
after the hard sounding consonants , See the example 
given in Tamil , 

( Soo . 35 ) 
OF ASSISTANTS TO THE MUTE CONSONANTS 

To supply the defect of voice in verses , the ten 
mute consonants each double their number to increase 
their own measure of time ; and they have thereby one 
Matherei each , See the example in Tamil (Soo.20 , 
இலக்கண விளக்கம் . ) 


OF THE 9 SHORTENED IN ITS MEASURE OF 
TIME , 

If the vowel q have as its bodies the six hard 
sounding consonants in the words composed of one or 
more letters ; or if it follow the Aitham ; the eleven vow 
els except spot ; the six hard sounding mute consonants ; 
the six soft sounding mute consonants ; and five middle 
sounding mute consonants , except ; it is shortened 
in its measure of time , and its one Matherei is thereby 
reduced to a half , as the preceding letter takes the 
accent- ( see , 39 ) 

OF THE SHORTENED IN ITS MEASURE OF 
TIME , 

The shortened e is changed into a retaining its 
shortened measure of time when it follows the conso 
nant w.In this instance , and when the proper follows 
the words 65 600 lwn and Oostwr , its one Matherei is re 
duced to a half , See the example in Tamil (See.38 ) 

OF THE SHORTENED 

The long vowel is shortened in its measure of 
time in the beginning, middle , and end of a word , ex 
cept when it stands by itself, Its two Matheries are 
thereby reduced to one and a half in the beginning of 
a word , and one when in the middle and end of a word , 
See the examples in Tamil- ( See , 40 ) 


18 


தமிழிலக்கணம் 


VIII . ஔகாரக்குறுக்கம் 

ஒள தனியே நிற்கும்பொழுது ஒன்றரைமாத்திரையாகக் குறுகும் . 
உ - ம். ஒளவை . 


IX .மகரக்குறுக்கம் 

ல்ள் திரிந்த - ன்ண் முன்னும் வ் மேலும் வரும் . ம் - கான் மாத்திரையாகக் 
குறுகும் . 

உ - ம் .: 
போலும் - போன்ம் . 
மருளும் - மருண்ம். 
வரும்வணிகன் 

என வரும் . 


- 


X. ஆய்தக்குறுக்கம் 

குறிலைத் தொடர்ந்த ல் , ள் . மெய்கள் முன் தகரம்வரின் ஆய்தமாகத்திரிந்து 
கான்மாத்திரையாகக் குறுகும் . 
கல் + தீது 

கஃறீது 
அல் + திணை அஃறிணை 
முள் + தீது 

முஃடீது . என வரும் . 


உ - ம் . 


ருவமாவது 

எழுத்துக்களுடைய வடிவங்களை நெடுங்கணக்கில் முன் 
காட்டியிருப்பதால் அவற்றை யிவ்விடத்தில் விவரிக்கிறத வசிய 
மற்றதாயிருக்கின்றது . 


மொழிக்கு முதலில் வருமெழுத்துக்கள் . 

உயிர் 12 ம் , க் , ச் , த் , ந் , ப் , ம் வருக்கங்கள் 6 ம் ( வ ) வருக்கத்தில் 8 ம் ( ய ) 
வருக்கத்தில் 6 ம் ( ஞ ) வருக்கத்தில் ( 4 ம் , கூவும் ) மொழிக்கு முதலாவனவாம் . 
உ - ம் : 

உயிர் , அணி ஆடை இலை ஈயம் உரல் ஊமை எலி ஏணி ஐயம் ஒளி , ஓடை , 
ஒளவியம் . 


க 


கலை காளி கிளி கீரி குயில் கூகை கெண்டை கேள்வி கைதை கொடை 
கோடை கௌவை . 


சங்கு சாந்து சிங்கம் சீனம் சுரை சூரை செக்கு சேவல் சைவம் சொல் சோறு 
சௌரி . 


தடி தாது திரை தீவு துணை தூது தெரு தேன் தையல் தொடி தோணி 
தெளவை . 
ந 

நரி நாரை நிதி நீதி நுதி நூல் நெல் நேர் நைதல் நொச்சி நோன்பு நௌவி . 


TAMIL GRAMMAR 


19 


OF THE SHORTENED ROOT 

The long vowel zo is shortened in its measure of 
time when in the beginning of a word , except when it 
stands by itself , It two Mathereis are thereby reduced 
in one and a half , See the example in Tamil- (See ,40) , 
OF THE SHORTENED i 

The consonant i loses its quantity of time when it 
follows words of which the termination or bir is changed 
grammatically into só or sót; and likewise when it pre 
cedes the consonant , In both these cases the ó is , 
reduced to a quarter Matherei , See the example in 
Tamil , - ( Soo.41 ) 


OF THE SHORTENED ( • ) fi. 
When the mute consonants ou and bit 

stand 
next to the short letters , and precede , they are 
changed into Aitham , and then its Matherei is reduced 
to a quarter , See the example in Tamil- (See . 42. ) 


I. OF THE FORM OF THE LETTERS 

As a correct list of all the letters has already 
been given at page we of this work , it will not be nec 
essary to say anything more on this subject. 


II . OF THE LETTERS WHICH ARE ADAPTED TO STAND 
IN THE BEGINNING OF A WORD . 

Words may begin with twelve vowels ; with the 
whole of the letters under the heads of six consonants 
$ , , , ; , ü , 1 ; with eight letters under the head o ; with 
six under the head w ; with four under the head ; and 
with the consonant . See the examples in the Margin 


( Soo 47 , 48 , 49 , 50 and 51 ) , 


20 


தமிழிலக்கணம் 


படை பாவை பிணி பீர்க்கு புலி பூஞை பெடை பேய் பையல் பொன் போர் 
பௌவம் 


மலை மாலை மிடி மீன் முலை மூலை மெய் மேல் மையல் மொழி மோர் 
மௌவல் 


வ 


வளை வாள் வினை வீணை வெள்ளி வேல் வையம் வௌவால் . 


யமன் யானை யுகம் யூகம் யோகம் யௌவனம் . 


( 6 


ஞமலி ஞாளி ஞெண்டு ஞொள்கல் 
ங் 

அங்ஙனம் இங்ஙனம் உங்ஙனம் என வரும் . 
மொழிக்கிறுதியில் வருமெழுத்துக்கள் 

உயிர் மெய் நெடில்களில் 6 ம் உயிர் மெய்க்குறில்களில் 4 ம் , ஞ் ண் , ந் , ம் , ன் , 
ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் , என்னுமெய்கள் 11 ம் மொழிக்கீறாம் . உ - ம் . 

உயிரீறு பலா குரீ ஆடு சே -பனை சோ வின் மணி கடு . 
மெய்யீறு . உரிஞ் மண் பொருந்திரும் பொன் காய் வேர் பால் தெவ் கூழ்கள். 
ஒ நகர மெய்யுடனே மாத்திரமீறாம் 
உ - ம். :- நோ . 
ஔ , க் , வ் . என்னுமிரண்டுமெய்யுடனே மாத்திரமீறாம் . 
உ - ம் . கௌ வௌ . 


: 


மொழிக்கிடையின் மயங்குமெழுத்துக்கள் . 

மெய்களுள் க் , ச் , த் , ப் , நான்குந்தன்னோடு தானே கூடும் . உ - ம் . கொக்கு 
அச்சு கட்டு துப்பு . 

ர் , ழ் . பிறிதோடே கூடும் . உ - ம் சேர்வு வாழ்வு 

மற்ற 12 மெய்களுமாகிய ங் , ஞ் , ட் , ண் , ந் , ம் , ய் , ல் வ் , ள் , ற் , ன் . கள் அடியில் 
வருகிறபடிக்குத் தன்னொடும் பிறிதொடுங்கூடும் . 

ங் என்னுமெய்யெழுத்து ங் , க் . என்னுமெழுத்துக்களுடன் மயங்கும் . உ - ம் 
அங்ஙனம் அங்கு . 

ஞ்- ஞ் , ச , ய . என்பவைகளுடன் மயங்கும் . உ - ம் . மஞ்ஞை மஞ்சு உரிஞ்யாது . 
ட்- ட் , க , ச , ப . இவைகளுடன் மயங்கும் . உ - ம் . சுட்டு கட்கம் கட்சி திட்டம். 
ண் - ண் , க் , ச் , ஞ் , ப் , ம், ய் , வ் இவைகளுடன் மயங்கும். 
உ - ம் . : 

கண்ணன் வெண்சாமரை நுண்ஞாண் பண்பு பெண்மை மண்யானை 
மண்வெட்டி. 


TAMIL GRAMMAR 


21 


OF THE LETTERS WHICH ARE ADOPTED TO STAND IN 
THE END OF WORDS 

Words may end with six long and four short of 
the twelve vowels when united with their bodies or 
consonants ; கா , கீ , கூ , கெ , கை , கொ , and with eleven 
consonants : ஞ் , ண் , ந் , ம் , ன் , ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் , as can be 
seen in the example given in the Margin , - (See , 52 and 
53 ) The vowel op, when united with the consonant i can 
stand in the end of a word.The vowel 36 , when joined 
to the consonants and can stand as the termina 
tion of words , 


OF THE LETTERS WHICH CAN MEET TOGETHER IN THE 
MIDDLE OF WORDS 


$ , ; , s , ù , among the mute consonants , can stand 
in the middle of words , being themselves doubled or 
repeated as in the Margin . The consonants i , u , can 
combine with other consonants alone , as in the 
Margin , The other twelve consonants , ங் , ஞ் , ட் , ண் , ந் , ம் , 
w , oi , oi , oi , , 60 , can be repeated themselves , or con 
nected with the other consonants , as in the margin , 
( Soo.55 and 63 ) The mute consonant can be con 
nected with the mute consonants and $ . See the 
example- ( Soo.56 ) 

The letter ஞ் can be connected with letters ஞ , ச , 
and w . See the example- (Soo.57 ). The letter i can be 
connected with letters L , 6 , 8 , and u . See the example 
(Soo.58 ). The letter sour can be connected with the let 
ters ண , க , ச , ஞ , ப , ம , ய , and வண . See the example 
( Soo.59 ) , 


22 


தமிழிலக்கணம் 


( ந் ) த , ந , ய . இவைகளுடன் மயங்கும் . உ - ம் . அந்தகன் செந்நாய் 
பொருந்யாது . 


ஆழ்தல் 


( ம் ) ப , ம , ய , வ . இவைகளுடன் மயங்கும் . உ - ம் . அம்பு அம்மை திரும்யானை 
கலம்வலிது . 

( ய் , ர் , ழ் ) இவைகள் , க , ச , ஞ , த , ந , ப , ம , ய , வ . இவ்வெழுத்துக்களுடன் 
மயங்கும் . உ - ம் . 

பொய்கை சார்பு 
கொய்சகம் 

கூர்மை 
செய்ஞெண்டு 

போர்யானை 
பெய்தல் 

சோர்வு 
பேய்நாய் 

மூழ்கல் 
செய்பவை 

வாழ்சேரி 
பாய்மா 

பாழ்ஞானம் 
மெய்யன் 
தெய்வம் 

வாழ்நாள் 
மார்கழி 

தாழ்பனை 
சீர்சிறப்பு 

கீழ்மை 
நீர்ஞாளி 

வீழ்யானை 
ஊர்தி 

வாழ்வு 
நீர்நாய் 

( ல் , ள் ) . இவைகள் க , ச , ப , ய , ல , வ , ள . இவ்வெழுத்துக்களுடன் 
மயங்கும் . 

உ - ம் . 
அல்கல் 

ஞொள்கல் 
அல்சி 

நீள்சினை 
இயல்பு 

நீள்பனை 
கொல்யானை 

வெள்யானை 
அல்லி 

முள்ளி 
செல்வம் 

கள்வன் 


( வ் ) வ , ய . இவ்வெழுத்துக்களுடன் மயங்கும் . 
உ - ம் :- தெவ்வர் தெவ்யாது . 
( ற் ) க , ச , ப , ற . இவ்வெழுத்துக்களுடன் மயங்கும் . 
உ - ம் . : -கற்கி கற்சிலை கற்பம் புற்று . 
( ன் ) க , ச , ஞ , ப , ம , ய , வ , ன . இவைகளுடன் மயங்கும் . 


உ - ம் . 


புன்கு புன்செய் பொன்ஞாண் இன்பம் தன்மை தன்வலி குன்று மின்னல் . 


ய் , ர் , ழ் , முன் க் , ங் , ச் , ஞ் , த் , ந் , ப் , ம் . இவ்வெட்டுமயங்கும் . உ - ம் . 


TAMIL GRAMMAR 


23 


The letter i can be connected with the letters 3 , 5 , 
and w . See the example- ( Soo.57 ) 


The letter in can be connected with the letters u , , 
u , and .. See the example- ( Soo.60 . ) 

The letter is , ri, and can be connected with the 
letters 5 , 8 , 6 , , 6 , U , LO , w and ou . See the example , - ( Soo . 
61 ) 


The letters ou and or can be connected with the 
letters 4 , 5 , W , W , ou , ou , and h , as in the Margin- ( Soo . 62 ) 


The letter s can be connected with the letters ou 
and w . See the example- (Soo.56 ) 


The letter i can be connected with the letters is , 
8 , U , and as in the Margin , ( Soo.58 ) 

The letter so can be connected with the letters , 
8 , G , U , LO , U , ou and 6. See the example- ( Soo . 59 ) 


The mute consonants wis , ர் , ழ் can 

be 
connected with the mute consonants க் , ங் , ச் , ஞ் , த் , ந் , ப் , ம் 
as shown in the Margin , - (Soo . 64 ) 


24 


தமிழிலக்கணம் 


ய் 

வாய்க்கால் வேய்ங்குழல் ஆராய்ச்சி காய்ஞ்சொறி வாய்த்தல் வாய்ந்தது 
காய்ப்பு மொய்ம்பு . 
ர் 

பீர்க்கு ஈர்ங்கோதை நேர்ச்சி ஈர்ஞ்சடைபோர்த்தல் ஊர்ந்தவர் பார்ப்பு 
ஈர்ம்புனல் 
ழ் 

வாழ்க்கை பாழ்ங்கிணறு தாழ்ச்சி பாழ்ஞ்சோலை தாழ்த்தல் வாழ்ந்தவர் 
காழ்ப்பு வீழ்ம்புனல் எனவரும் . 


போலியாவது 

ஓரெழுத்தைப் போன்று மற்றோரெழுத்து நிற்றல் 

அது மொழிக்கு முதலில் இரண்டெழுத்தும் இடையிலோரெழுத்தும் 
கடையில் ஓரெழுத்துமாக வரும் . 
அவற்றுள் முதற்போலியாவது 

அகரமும் யகரவொற்றுங் கூடி ஐ எனவும் அகரமும் வகரவொற்றுங் கூடி 
ஒள எனவு நிற்கும். உ - ம் . அய்- ஐ அவ்- ஒள . 
டைப்போலி 

ச் , ஞ் , ய் . இவைகளுக்குப் பின் அ மொழிக்கு முதலிலுமிடையிலும் 
ஐகாரமாக நிற்கும் . 

உ - ம் . 
பசல் பைசல் 
மஞ்சு மைஞ்சு 
மயல் மையல் 
அமச்சு 

அமைச்சு 
இலஞ்சி இலைஞ்சி 
அரயர் அரையர் 

சிலவிடங்களில் ஐகாரத்திற்கும் யகரத்திற்கும் பின்னிற்கும் நகரம் 
ஞகரமாக நடக்கும் உ - ம் . ஐ + நூறு ஐஞ்நூறு செய் + நீண்ட = செய்ஞ்ஜீண்ட . 
கடைப்போலி 

பால்பகாவஃறிணைப்பெயரினீற்று மகரம் னகரமாக நடக்கும் . உ - ம் . அகம் 
அகன் நிலம் நிலன் . 


சாரியையாவது 

எழுத்துக்களைச் சார்ந்துவருதல் அது அகரம் கரம் காரம் கான் என 
நான்குவகைப்படும் . மெய்யெழுத்துக்கண் மேற்காட்டிய நான்கு சாரியைகளையும் 
பெறும் . உ - ம் . : 

ம் + கரம் - மகரம் 
ம் + காரம் மகாரம் 

ம் + கான் = மஃகான் 
என வரும் 


ம் + அம 


TAMIL GRAMMAR 


25 


OF THOSE LETTERS WHICH ARE SUBSTITUTED FOR 
OTHERS 

There are four letters of this description ; two of 
which are placed only in the beginning ; another only 
i , e , the middle ; and the third only in the end of a 
word , Those two which stand in the beginning of a word 
are அய் and 4 bu, and are used instead of the single 
letters and 6 as shown in the Margin - (Soo . 70 ) 


Another is the letter which is equivalent to the 
letter before the letters 8 , 63. W 

in the beginning and 
middle of a word , See the example in the Margin 
( Soo.68 and 69 ) The third is the letter which in some 
cases is equivalent to the letter 5. when it follows the 
letters 

o and w in the middle of a word , See the ex 
ample in the Margin , - ( Soo.69 ) 


The fourth is the letter 60 which stands for the 
letter 4 at the end of a word , as shown in the margin , 
( Soo.67 ) 


There are four expletives which convey no idea 
whatever , viz . அகரம் , கரம் , காரம் and கான் ; \vhich , vhen added 
to the various letters of the alphabet , form their names , 

The expletives அகரம் , கரம் , காரம் and கான் are added 
to the mute consonants . 


26 


தமிழிலக்கணம் 


நெட்டெழுத்துக்களேழும் காரச்சாரியையைப் பெறும் . அவற்றில் ஐ 
ஒளகாரச்சாரியையையன்றி கான் சாரியையையும் பெறும் . 


உ -ம் 


ஆகாரம் ஈகாரம் ஊ காரம் ஏகாரம் ஐகாரம் ஓகாரம் ஔகாரம் என வரும் . 
ஐகான் ஔகான் எனவும் வரும் . 


உயிர்க்குறிலும் உயிர்மெய்க்குறிலும் கரம் காரம் கான் என்னுமூன்று 
சாரியைகளையும் பெறும் . உ - ம். அகரம் இகரம் உகரம் எகரம் ஒகரம் அகாரம் 
அஃகான் என வரும் லகரம் லகாரம் லஃகான் . எனவும் வரும் . 


TAMIL GRAMMAR 


27 


The காரம் is added to the long vowels , and கான் only 
to ஐ and ஒள . 


The கரம் , காரம் and கான் are added to the short vow 
els and consonants , See the examples in the Margin 
( Soo.71 ) 


28 


தமிழிலக்கணம் 


INTRODUCTION TO PART II 


The Teacher , before he commences the instruction 
of Etymology , thinks it highly necessary to call the 
attention of the Reader to the following remarks , 
as they tend , to throw light upon several parts of 
speech , and to develop the plan upon which the 
Tamil Grammarian has formed and arranged them , 
In enumerating the verbs , he has placed them all 
in the Imperative Mood instead of the Infinitive 
Mood , He has unnecessarily divided substantives 
into different sorts , He treats the simple substan 
tives as adjectives , in consequence of their deriva 
tion from the latter ; and designates all those parts 
of speech , which are not principal ones , and which 
are imperfect, when they stand unconnected with 
the peculiar words to which they belong as iou or 
defective words , With this idea he has formed two 
sorts of all under the head of verbs ; the one he 
calls பெயரெச்சம் and the other வினையெச்சம் . That is , 
when a phrase containing the conjugation of a verb 
remains defective or imperfect on account of a 
noun which the verb is to govern , it is called 
பெயரெச்சம் ; and when it is defective on account of 
another verb , it is called 1600 Owiew . He has not 
( as the English Grammar does ) formed relative 
pronouns , because the Quu @ ršow performs their of 
fice . 
He has styled the nouns which are compounded of 
both themselves and the effect of verbs as 
16060 $ omůy and when they are defective on ac 
count of nouns and verbs , as already explained , he 
describes them as பெயரெச்சக் குறிப்பு and வினையெச்சக் 
குறிப்பு . This பெயரெச்சம் also performs the office of 
relative pronouns , He frequently makes use of two 


TAMIL GRAMMAR 


29 


phrases , Goungou and 910cuy ; that is to say , when 
the declinable nouns are made use of in a phrase 
with cases , whether expressed or understood , he 
calls the phrase Cougajomu ; from ; and when the other 
parts of speech which do not admit of cases of 
cases are used in the composition , he calls it gowy 
( a form devoid of cases ) . 
When he uses the substantives as adjectives, he 
takes off the noun terminations and makes them 
defective, or so as they are imperfect in them 
selves unless they are added to nouns , 
In perusing the work , the reader , it is hoped , will 
bear in mind that the Tamil author proceeds first 
to give an out line of the different topics on which 
he proposes to treat , and then enters upon defini 
tions of each of them in regular order , Of these two 
ways , the one he calls Ours ( general ) and other 
muy ( particulars or details ) . 
When the conjugation of a verb is in its perfect 
form , he styles it 61606 ( complete ) , because it 
is not in the participial form . 


30 


தமிழிலக்கணம் 


இரண்டாம் பிரிவு 
சொல்லதிகாரம் 


முதலாவது இயல் 


1 வது பிரிவு சொற்களைச்சார்ந்தது 
சொற்கள் அறுவகைப்படும் அவையாவன, 
1. ஒரெழுத்தாலாகிய சொற்கள் 
2. பகுக்குஞ் சொற்கள் 
3. பகுக்காச் சொற்கள் 
4. ஒருபொருளைத் தருகிற பகுக்கப்படுகிற அல்லது பகுக்கப்படாத தனிச் 

சொற்கள் . 
5. பலபொருள்களை விளக்குகிற தொடர்ச்சொற்கள் 
6. தனித்தனியாகப்பகுக்காத போது ஒரேபொருளையும் பகுத்தபோது பல 
பொருள்களையுங்கொடுக்கிற சொற்கள் . 
இச்சொற்களுக்கு திணை எண் பால் இடம் வேற்றுமைகளுரித்தாகும் . 

மேலும் அவைகள் உலக நடை செய்யுணடை எழுத்து நடைகளினும் 
வழங்குகின்றன. 

மேற்காட்டிய சொற்கள் அடியில் வருகிற வகையாகப்பிரிக்கப்படுகின்றன . 


அவையாவன , 


பெயர்ச்சொற்கள் . 
வினைச்சொற்கள் . 
இடைச்சொற்கள் . 

உரிச்சொற்கள் . 
அவைகளினுட் பிரிவுகளாவன 

திசைச்சொற்களும் வடமொழித்திரிவுமாம் . 

ஒரெழுத்தாலாகிய சொற்கள் நாற்பத்தியாறாம் . அவைகளடியில் 
வருகின்றன.ஆ - A Cow. நீ - 
ஈ - நெ - 

நை , நொ 


ஊ 


ஏ - 


1323 


நொ 


UIT 


கா 


பீ 
பெ 


பை 
பொ - 


En 


கை 


கொ - 
கௌ 


மா 
மீ 
மூ - 


TAMIL GRAMMAR 


31 


PART 1 
ETYMOLOGY , OR , AS TAMIL GRAMMARIANS CALL 
IT , சொல்லதிகாரம் . 

CHAPTER I 


SECTION I • OF LETTERS 


There are six sorts of words , viz 
1. Words formed by a single letter . 
2. Divisible words . 
3. Indivisible words . 
4. Simple words , whether divisible or indivisible , con 

veying one idea only . 
5. Compound words conveying different ideas . 
6. Words conveying only one idea each when un ana 

lyzed and different ideas when analyzed . 

To these words Degree , Number , Gender , Person , 
and Case appertain : and they are all used both in com 
mon and higher dialects , and in writings , 

The above six sorts of words are classed under 
the following heads : 

Nouns . 
Verbs . 
Particles . 
Adjectives . 


THEIR SUB DIVISIONS 

These are as follows: - Foreign words and words 
introduced from 

from the Sanskrit , ( Vide Soo 2 of 
சொல்லதிகாரம் .) Words formed by a single letter are 
forty- six in number, A list of them is given in Tamil . 


( Vide Soo . 2 of the Chapter ugowsi .) 


32 


தமிழிலக்கணம் 


மெ 


- 


சா 
சீ 
சே - 
சோ - 


மை - 
மொ , 


யா 


தா - 


வா 


வீ - 
வெ . - 


து - 
தூ 


வை 


தெ - 


வௌ 


தை - 
நா - 


சொல்லியல் 

பகுக்குஞ்சொற்கள் இரண்டெழுத்துக்கள் முதல் ஒன்பதெழுத்துக்கள் 
வரையிலும் வருகின்றன . 

அவைகள் வருமாறு : 
கூனி 


கூனன் 


குழையன் 
அந்தகன் 
அம்பலவன் 
அரங்கத்தான் 
உத்திராடத்தான் 
உத்திரட்டாதியான் . 

பகுக்காச் சொற்கள் ஓரெழுத்து முதல் ஏழெழுத்துக்களீறாக 
வுண்டாக்கப்படுகின்றன. 

உ - ம் . 


ஆடு 
ஆண்டு 
அகலம் 
உத்திரம் 
உத்திரட்டம் 
உத்திரட்டாதி 


TAMIL GRAMMAR 


33 


OF WORDS 

Divisible words are formed by letters from two to 
mine inclusive , and they are as follows: 


A hunch - backed woman . 
A hunch - backed man . 
A man wearing carrings . 
A blind man . 
God at Chdham barem . 
God at Sreerangam . 
A man born in the Star உத்திராடம் . 

A man born in the Star 2 jalli . ( Vide Soo.5 , 
பதவியல் . ) 


Indivisible words are formed by letters from one 
to seven inclusive ; as- 


A Cow . 
A Sheep 
A Year . 
Breadth . 
Name of a Star , 
Do. 
Do. ( Vide Soo . 3 and 4 , ugowe .) 


34 


தமிழிலக்கணம் 


பகுபதமாவது பகாப்பதமாவது ஒன்று நின்று ஒரு பொருளைத் தருகிற 
தனிச் சொற்களாவன . 

நிலம் 
நிலத்தன் 


நட 
நடந்தன . 

தொடர் சொற்கள் பகுபதங்களினாலுண்டாக்கப் படுகின்றன. அவைகள் 
இரண்டு முதலாகத் தனி மொழிகளைத் தொடர்ந்திருக்கின்றனவென்பதை 
அடியில் வருகிற திருட்டாந்தரத்தினாற் காட்டப்படும் . 

நிலம் வலிது 
நிலத்தைக் கடந்தான் 
நிலங்கடந்தபெருமாள் 

அடியில் வருகிற சொற்கள் தனித்தனி பகுக்கப்படாத போது ஒரு 
பொருளையும் ; பகுக்கப்பட்டபோது பலபொருளையும் விளக்குகின்றவைகள் . 

எட்டு 


தாமரை 
வேங்கை 

மேலேவிளக்கியிருக்கிற எட்டு என்ற மொழி இயல்பாயிருக்கும்போது ஒரு 
பொருளைத் தருகின்றது . அது இரண்டு சொற்களாகப் பகுக்கப்பட்டபோது எள் 
எனவும் து ( புசி ) எனவும் நிற்கின்றனவுந்தவிர அவைகள் புணர்க்கப்படுகையில் 
விகாரப்பட்டு எட்டு எனவாகின்றன. 

தாமரை யென்னுஞ் சொல் பகாப்பதமாயிருக்கையில் மேலே காட்டிய 
வுதாரணப்படி ஒரு பொருளைக் கொள்கின்றது , தவிர அது தா எனவும் மரை 
எதுவும் பகுக்கப்பட்டபோது இரண்டு பொருளை யுணர்த்துகின்றது . 

உ - ம் . : - தாவுகின்ற காட்டுப்பசு . 

வேங்கை ( அல்லது புலி ) என்னும்மொழி பிரிக்கப்படாதபோது மேலே 
விவரித்திருக்கிறபடி ஒரு பொருளைக் குறிக்கின்றது . ஆனால் வேம் எனவும் கை 
எனவும் இரண்டு சொற்களாகப் பகுக்கப்பட்ட போது இரண்டு பொருளைக் 
கொடுக்கின்றது . 

உ- ம் . : - வேகின்ற கை . 
பாலையும் எண்ணையுங் குறித்து 

முப்பால்களாவன . ஆண்பால் , பெண்பால் , அஃறிணைப்பால் . 

ஆண்பாலும் , பெண்பாலுமுயர்திணையெனவும் அஃறிணைப் பால் 
அஃறிணையெனவும் வழங்கப்படுகின்றன . 


TAMIL GRAMMAR 


35 


Words whether divisible or indivisible , convey 
ing one meaning only , are as follows: 

Land . 
Land lord . 
Walk thou . 
Things passed . 

Compound words are those that are formed by 
divisible or indivisible or indivisible words , They are 
composed of simple words from two in number , as will 
be shown in the following examples ; 

Ground is hard . 
He passed over the ground . 

The Deity Peroomal who passed through a tract of 
ground . 

The following words are those that convey one 
idea each when unanalyzed , and different ideas when 
analyzed : 

Eight . 
A plant . 
A tiger . 

The word oo, as explained above , conveys one 
idea when it is left by itself ; viz , si , eight : but when 
it is divided into two words , they stand as 6760 ( rape 
seeds ) and 5 ( eat ) which when united undergo the 
variation , and then stand as rio . 

The word g4060 ( a plant ) has one sense when 
not divided , as in the foregoing example ; but when it 
is divided into two words , as on and மரை , it conveys 
two ideas , Viz , a jumping wild cow . 

The word Cours 608 ( tiger ) , when undivided , con 
veys one sense , as in the foregoing example ; but when 
divided into two words , Woji and 606 it conveys two 
ideas , viz a burning hand , ( Soo.3 , ) 

OF GENDER AND NUMBER 
There are three Genders , Masculine , Femine and 
Neuter . The Mascluine , Femine and Neuter Genders 
are stated to be of higher order , and the Neuter of 
inferior order 


36 


தமிழிலக்கணம் 


அவைகள் மூன்று வகையாக வகுக்கப்படுகின்றன . 
1 வது உயர்திணை ஆண்பால் ஒருமை பன்மை 
2 வது உயர்திணை பெண்பாலொருமை பன்மை 
3 வது பலர்பால் . அது ஆண்பால் பெண்பாலெனவுணரப்படாத பன்மை . 
அஃறிணையென்பது ஒருமை 

பன்மை என்னும் இரண்டு 
எண்களையுடையது உ - ம் . அஃறிணை யொன்றன் பால் அஃறிணைப் பலவின்பால் . 

மேற்காட்டிய சொற்கள் மூவிடங்களைப் பெறுகின்றன . 
உ - ம் . : 

தன்மை யொருமை பன்மை 
முன்னிலை யொருமை பன்மை 
படர்க்கை யொருமை பன்மை 

அவைகள் அடியிற் காட்டப்படுகிற அட்டவணைப்படி பேசுகிறவனை 
யுணர்த்துகையில் தன்மையும் கேட்போனை யுணர்த்துகையில் முன்னிலையும் 
இவ்விரண்டு மல்லாதானை யுணர்த்துகையில் படர்க்கையுமாக விருக்கின்றன . 


1 . 


2 . 


3 . 


உலக வழக்கத்தில் உபயோகப்படுகிற சொற்களைக் குறித்து . 
அவைகள் ஆறுவகையாம் . அவையாவ.ன 
இலக்கணமுடையது அல்லது முறைமையான சொற்கள் . 
இலக்கணப்போலி அல்லது முறைபிறழ்வான சொற்கள் . 
( மத்தியில் சிதைந்து ) மருவிய சொற்கள் . 
இடக்கரடக்கல் அல்லது கெட்ட வார்த்தைகள் . 
மங்கலம் அல்லது இழிந்தவைகளை மறைத்துக் கூறுகிற மொழிகள் . 
குழூஉக்குறி அல்லது சில மனிதர்களுக்குள் குறிப்பாய் வழங்குகிற 
பரிபாஷைச் சொற்கள் . 


4 . 


5 . 


6 . 


இலக்கணமுடைய சொற்களிவைகளாம் 

நிலம் , நீர் , தீ , முதலாயின. 


இலக்கணப்போலிச்சொற்களாவன 

இல்முன் 
நகர்ப்புறம் 


முன்றில் 
புற நகர் 
உலாப்புறம் 
மீகண் 


புறவுலா 
கண்மீ 


TAMIL GRAMMAR 


37 


They are divided into three classes , The Masculine 
Gender or superior order of both numbers is said to be 
of the First Class , The Feminine Gender is of the same 
order and numbers , and constitutes the Second 
Class . The Third Class is that called ( ueuiure which is 
the plural common to the Masculine and feminine 
Genders. The Neuter Gender , which is of inferior order , 
is of two numbers , Singular and Plural . The above are 
of three persons : viz , 

151 Person of both Numbers . 
2nd Person of do . 
3rd Person of do . 

They are all of the First Person when they ex 
press the speaker ; of the Second Person when spoken 
to ; and of the Third Person when spoken of ; as in the 
following list : 


OF WORDS USED IN COMMON DIALECT 


They are of six kinds , viz , 
1 ) 

Regular words , 
2 ) Words transposed , or irregular words , 
3 ) Words which have been since altered , 
4 ) Words which are substituted for indecent ones 
5 ) Words of elegance substituted for low ones , 
6 ) Technical words which some particular classes of 

men use among themselves , 


1. Regular words , 

The regular words are such as - Earth , Water , Fire , 


& c . 


2. The words which are transposed are given opp . 
page 


38 


தமிழிலக்கணம் 


இடையே சிதைந்த மரூஉச் சொற்களாவன 


மத்தியிற் சிதைந்து 
வழங்கிய நிலைகள் 


வார்த்தைகள் 
ஆதியிலிருந்த நிலைகள் 
அருமருந்தன்னபிள்ளை 
மலையமாநாடு 
சோழநாடு 
பாண்டிய நாடு 
இந்நாடு 
ஆதன்றந்தை 
பூதன்றந்தை 
மரவடி 
குளவாம்பல் 
யாவன் யார் 
என் 
ஆற்றூர் 
கோவில் 
பொதுவில் 


அருமந்தபிள்ளை 
மலாடு 
சோணாடு 
பாண்டி நாடு 
இந்த நாடு 
ஆந்தை 
பூந்தை 
மராடி 
குளாம்பல் 


ஆர் எவர் 


என்ன 


ஆறை 
கோயில் 
பொதியில் 


இடக்கரடக்கலான அல்லது தாழ்ந்த சொற்களுக்குப் பதிற்சொற்கள் . 

தமிழ் இலக்கண நூலாசிரியர்கள் இம்மொழிகளை எடுத்துப் 
பேசியிருந்தபோதிலும் நமக்கவை அவசியமில்லை ஆகையாலவைகளைப் பேசாமல் 
விட்டுவிட்டோம் . 


உயர்ந்தவார்த்தை . 


தாழ்ந்தவார்த்தை 
செற்றான் 
ஒலை 
இடுகாடு 


துஞ்சினான் , 
திருமுகம் . 
நன்காடு . 
பரிவார்த்தைகள் 

பறி 
காரை , 
சொல்விளம்பி , 


பொன் 
ஆடை 
கள் 


உயர்ந்த சம்பாஷனையில் அல்லது செய்யுணடையில் வழங்குகின்ற 
வார்த்தைகளைக்குறித்து விவரித்தல் அவசியமன்று . ஏனெனில் செய்யுளெல்லாம் 
தம்மை விளக்கும் 

அலங்காரமாகவும் உருவகமாகவும் 
சேர்க்கப்பட்டிருப்பதனால் . 


வகையான 


TAMIL GRAMMAR 


39 


3. Words since altered are as follow : 


An affectionate child . 
A country surrounded by hills . 
Kingdom of Soaler . 
Kingdom of Pandeyan . 
This country . 
Father of Authen . 
Father of Poothen . 
Foot of a tree . 
A flower plant of a Tank . 
Who . 
What is this or that . 
A village having a river . 
A temple . 
Common place . 


Words substituted for indecent ones . 

Although Tamil Grammarians treat of this sub 
ject , it will be unnecessary for us to do so ; and the 
words are omitted accordingly . 

Of words of elegance substituted for low ones . 
Elegant expression . 

Solo Tor . He is at rest . 
திருமுகம் . An epistle . 

1560T $ 116 . Blessed Ground . 
Of Technical words . 

um , a term used by goldsmiths . 
81601 , a term used by elephant - drivers . 
OFITG0DOT 41, a term used by jungle men , 


are 


( Vide Soo.10 ) 
Of words used in the higher dialect or in verses 
no explanation is required ; because the verses 
composed naturally of elegant and figurative expres 
sions as they represent themselves 


( Vide Soo.11 ) 


40 


தமிழிலக்கணம் 


இரண்டாவது பிரிவு 


பெயர்ச்சொற்களைக் குறித்து 

அவை அறுவகைப்படும் . அவையாவன : 
இடுகுறிமரபுப்பெயர் 
இடுகுறி ஆக்கப்பெயர் 
காரணமரபுப்பெயர் 
காரண ஆக்கப்பெயர் 
வினையினால் வந்த பெயர் 
பொருளால் வந்த பெயர் 
இடத்தால் வந்த பெயர் 
காலத்தால் வந்த பெயர் 
அவையவத்தால் வந்த பெயர் 
குணப்பெயர் 
தொழிற்பெயர் 

இடுகுறிமரபுப்பெயர் அல்லது நிலுைபெற்றிருக்கின்ற யாதொரு 
பொருளினுடைய பெயரைக் குறிக்கிற சொற்கள் . 

ஆண் 
பெண் 


மரம் 


இடுகுறியாக்கப்பெயர் 

முட்டை 
இது சுப்பிரமணியருடைய பெயராக வழங்கப்படுகின்றது . 
காரணமரபுப்பெயர் 

அவன் 
அவள் 


காளை 


காரண ஆக்கம் அல்லது பொருள்களைக் காட்டுகிற பெயர்களாவன . 

பொன்னன் 


பூணன் . 


வினையாலணையும் பெயர்களிவை 

நடந்தவன். 
நடக்கிறவன் . 
நடப்பவன் , 

பலபொருள்களைக் குறிக்கிறபெயர்ச்சொற்கள் மூன்று வகைப்படும் . 
அவையாவன , 

1 வது கிளைகளைக் குறித்து 
2 வது எண்ணைக் குறித்து 
3 வது குழுவைக் குறித்து 


TAMIL GRAMMAR 


41 


SECTION - II 


: 


OF NOUNS 

They are of six kinds : viz. 
Nouns denoting the names of any thing that natu 

rally exists . 
Nouns which have the name given . 
Nouns known by their kind . 
Substantives showing the effect of Causes . 

Verbal Noun . 
Substantives of all kinds in general. 
Nouns denoting the different parts of the region . 

Nouns denoting season or time . 
Nouns denoting limbs . 
Nouns denoting qualities . 

Nouns denoting professions. 
Of Nouns denoting the names of any thing that 
exists . 


Male . Female . 
A Tree . 


Of Nouns that have a given name . 

Egg 
This word is used the name of the Deity 
Soobramoneyer . 


as 


Nouns known by their description , 

Не , She , A Bull . 
The Nouns denoting properties are : 

A man that possesses gold , 

A man that wears ornaments , 
Verbal Nouns are these ; 

A person walked , 
A walker , 
A man that will walk , ( Vide Soo.18 , ) 

Nouns denoting different objects are of three 
kinds , viz , 

1st of branches of family . 
2 nd of Number . 
3rd of Community . 


42 


தமிழிலக்கணம் 


முதல் வகையாவது 

ஆண்பால் , பெண்பால் , பலர்பால் - உ -ம் : - தமன் , தமள் , தமர் . 


இரண்டாவது வகையாவது 


ஒருவன் 
ஒருத்தி 
ஒருவர் 


ஒன்றென்னுமெண்மாத்திரம் ஆண்பால் பெண்பால் விகுதிகளை 
யேற்குமேயன்றி மற்றவெண்களேலா. 
மூன்றாவது வகையடியில் வருகின்றன 

அவையத்தான் 
அவையத்தாள் அல்லது அவையத்தி 

அவையத்தார் 
பலவகையிடங்களைக் காட்டுகிற பெயர்கள் அறுவகைப்படும் . 

1 வது திணை 
2 வது தேயம் 
3 வது ஊர் 
4 வது வானம் 
5 வது அகம் 
6 வது புறம் 

1 வது திணை அல்லது நிலங்களைக் காட்டுகின்ற பெயர்ச்சொற்கள் 
ஐவகைப்படும் . அவையாவன , 

குறிஞ்சி 


பாலை 


முல்லை 
மருதம் 
நெய்தல் . உ - ம் . 


குறவன் 
குறத்தி 
குறவர் 
மறவன் 
மறத்தி 
மறவர் 
இடையன் 
இடைச்சி 
இடையர் 


TAMIL GRAMMAR 


43 


The first kind is 


Do. Do , 


Masculine Gender , Feminine Gender , 

Plural of both Members A Relative . 
The second kind is : 

A Man . 
A Woman . 
One whether male or female . 


The number one alone can very its termination 
on account of sex ; but it is not the case with the other 
numbers , 
The Following are of the third kind . 

A man belonging to a community . 
A woman of a community . 
People of a community . 


Nouns denoting different tracts of land and places 
are of six kinds . 

The first is of land . 
The second is of country . 
The third is of village . 
The fourth is of upper region . 
The fifth is of dwelling places . 

The sixth is of exterior part . 
Nouns denoting land are of five kinds , viz , 

Hill tract . 
Dry land . 
Land in Jungles . 
Wet lands . 
Lands in the border of the sea , viz . 

, . 


* He that in habits the hill tract , 
She that in habits the hill tract , 
They that inhabit the hill tract , 
He that dwells upon the dry land 
She that dwells upon the dry land . 
That they dwell upon the dry land . 
He that lives in jungles . 
She that lives in jungles . 
That they live in jungles . 


44 


தமிழிலக்கணம் 


உழவன் 
உழத்தி 
உழவர் 
பரதன் 
பரத்தி 

பரதர் 
2 வது தெய்வத்தால் வந்த பெயர்கள் 

சோழியன் 
சோழிச்சி 

சோழியர் 
3 வது ஊரால் வந்த பெயர் 

கருவூரான் 
கருவூரி 
கருவூரார் 


4 வது . வானத்தால் வந்த பெயர் 

வானத்தான் 
வானத்தி 

வானத்தார். 
5 வது அகத்தால் வந்த பெயர் 

அகத்தான் 
அகத்தாள் 

அகத்தார் 
6 வது புறத்தால் வந்த பெயர் 

புறத்தான் 
புறத்தி 

புறத்தார் 
காலத்தால் வந்த பெயர் நான்கு வகைப்படும் . 

1 வது ஆண்டு 
2 வது பருவம் 
3 வது மாதம் 

4 வது நாள் 
ஒருவர் பிறந்த ஆண்டினாற் பகுத்தறியப்பட்டது . 

மூவாட்டையான் 
மூவாட்டையாள் 
மூவாட்டையார் 


ஒருவர் பிறந்த பருவத்தாற் பகுத்தறியப்பட்டது 


TAMIL GRAMMAR 


45 


He that inhabits the wet land . 
She that inhabits the wet land . 
They that inhabit the wet land . 
He that inhabits the land near the sea . 
She that inhabits the land near the sea . 
That they in habit the land near the sea . 
NOUNS DENOTING COUNTRIES 

He that inhabits the Solen s country . 
She that inhabits the Solen s country . 

They that inhabit the Solen s country . 
NOUNS DENOTING VILLAGES . 

A man belonging to Caroor . 
A woman belonging to Caroor . 

They that belonging to Caroor . 
NOUNS DENOTING UPPER PEGIONS . 

A heavenly male being . 
A heavenly female being . 

Heavenly beings . 
NOUNS DENOTING DWELLING PLACES OR HOUSES . 

He that dwells in a house . 
She that dwells in a house . 

That they dwell in a house . 
NOUNS DENOTING EXTERIOR PARTS , 

He that lives in the exterior part . 
She that lives in the exterior part . 

They that live in the exterior part . 
NOUNS DENOTING SEASONS OR TIMES ARE OF FOUR 
KINDS . 

1st of year . 
2nd of season . 
3rd of month . 

4th of star . 
THE PERSON BORN IN A YEAR IS DISTINGUISHED 
THEREBY . 

He that is three years of age . 
She that is three years of age . 

They that are three years of age . 
THE PERSON BORN IN A SEASON IS DISTIN GUISHED 
THERE BY . 


46 


தமிழிலக்கணம் 


வேனிலான் 
வேனிலாள் 
வேனிலார் 


ஒருவர் பிறந்த மாதத்தினாற் பகுத்தறியப்பட்டது . 

மாசியான் 
மாசியாள் 
மாசியார் 


ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தினாற்பகுத்தறியப்பட்டது . 

ஆதிரையான் 
ஆதிரையாள் 

ஆதிரையார் 
அவயவத்தைக்குறிக்கிற பெயர்கள் 

தலை 
முகம் 
கண் 
காதுமுதலானவை 
கண்ணன் 
கண்ணி 
கண்ணர் முதலானவை 


குணத்தைக்காட்டுகின்ற பெயர்களெட்டு வகைப்படும் . 

அளவைக்காட்டுகிற பெயர் 
அறிவைக்குறிக்கிற பெயர் 
வடிவையறிவிக்கிற பெயர் 
நிறத்தைவிரிக்கிற பெயர் 
கதியைவிளக்குகிற பெயர் 
சாதியைப்பகுக்கிற பெயர் 
குடியையுணர்த்துகிற பெயர் 

சிறப்புத் தொழிலைச்சுட்டுகிற பெயர் 
அளவால் வந்த பெயராவன 

நெடியன் 
நெடியள் 

நெடியர் 
அறிவினால் வந்த பெயராவன 

புலவன் 
புலமையள் 
புலவர் 


TAMIL GRAMMAR 


47 


A man born in summer . 
A woman born in summer . 

They that born in summer . 
THE PERSON BORN IN AMONTH IS DISTIN GUISHED 
THEREBY , 

He that is born in Masy Month . 
She that is born in Masy Month . 

They that are born in Masy Month . 
THE PERSON BORN IN A STAR IS DISTINGUISHED 
THEREBY , 

He that was born in Audry Star . 
She that was born in Audry Star . 

They that were born in Audry Star . 
NOUNS DENOTING LIMBS , 

Head . 
Face . 
Eyes . 
Ears & c . 
He that has Eyes . 
She that has Eyes . 

They that have Eyes . & c . 
ON NOUNS DENOTING QUALITIES , WHICH ARE DIVIDED 
INTO EIGHT CLASSES . 

Nouns denoting stature . 
Nouns denoting knowledge . 
Nouns denoting defects in limbs . 
Nouns denoting colour . 
Nouns denoting classes 
Nouns denoting castes . 
Nouns denoting titles . 

Nouns denoting offices . 
NOUNS DENOTING STATURE ARE : 

A tall man . 
A tall woman . 

Tall man or women . 
OF NOUNS DENOTING KNOWLEDGE . 

A poet . 
A poetess . 
Poets or poetesses . 


48 


தமிழிலக்கணம் 


அவயவத்தால் வந்த பெயர்களாவன 

குருடன் 
குருடி 

குருடர் 
நிறத்தால் வந்த பெயர்களாவன 

கரியன் 
கரியள் 

கரியர் 
கதியினால் வந்த பெயர்களாவன 

மானிடன் 
மானிடத்தி 

மானிடர் 
சாதியால் வந்த பெயர்களாவன 

பார்ப்பான் 
பார்ப்பினி 

பார்ப்பார் 
குடியனால் வந்த பெயர்களாவன 

சேரன் 
சேரள் 

சேரர் 
தொழிலால் வந்த பெயர்களாவன 

படைத்தலைவன் 
படைத்தலைவி 

படைத் தலைவர் 
சீவனத்தினால் வந்த பெயர் 

வண்ணான் 
வண்ணாத்தி 
வண்ணார் 

வெவ்வேறான விகுதிகளினால் பால்களை விளக்குகிற பெயர்ச்சொற்கள் 
சிலவுள. அவையாவன: 


ஆண்பால் 


வில்லி 
வாளி 
செம்மல் , அண்ணல் , தோன்றல் 


TAMIL GRAMMAR 


49 


OF NOUNS DENOTING DEFECTS IN LIMBS , 

A blind man . 
A blind woman . 

Blind men or blind women . 
OF NOUNS DENOTING COLOUR 

A black man . 
A black woman . 

Black persons . 
OF NOUNS DENOTING CLASSES . 

A Male human being . 
A Female human being . 

Human beings . 
OF NOUNS DENOTING CASTES . 

A Brahmin . 
A Brahmin woman . 

Brahmins . 
OF NOUNS DENOTING TITLES , 

Saren . 
A Female do . 

Sarens . 
OF NOUNS DENOTING OFFICES . 

A Commander in chief . 
A Female Commander in chief . 
Commanders in chief . 


NOUNS DENOTING PROFESSION . 

A washer man . 
A washer woman . 

Washer men or women . 
REMARKS 

Nouns which have been described above denote 
sexes by a regular variation of their terminations . 

There are some other Nouns which denote sexes 
by different terminations : Namely 
Mascluine Gender 

An Archer . 
An Arrow Man . 
A King 


50 


தமிழிலக்கணம் 


பெண்பால் 


பறவை 


பன்மை 


பறவை 


பன்மை 


மாது , பேதை , தையல் 
மக்கள் 

கோக்கள் 
ஒருமை பன்மைகளுக்குப் பொதுவாய் வருகிற பெயர்களாவன 
பறவை ஒருமை பறவை 

வந்தது 

வந்தன 
மரம் ஒருமை 

மரம் 

வளர்ந்தது 
மரம் 

மரம் 

வளர்ந்தன 
சாத்தன் , தந்தை என்னுஞ் சொற்கள் ஆண்பாலிலும் , பொதுப்பாலிலும் வேறு 
பாடின்றி வழங்குகின்றன . ஆனால் அவற்றினினத்தை ஒரு பெயர்ச் சொல்லை 
அல்லது சுட்டுப் பெயரைச் சார்ந்து வருவதனாற் பகுத்துணரப்படும் . 

சாத்தனிவன் . 
சாத்தன் இவ்வெருது 
தந்தை இவன் . 
தந்தை இவ்வெருது 

சாத்தி , தாய் என்னும் சொற்கள் பெண்பாலிலும் பொதுப்பாலிலும் 
வேறுபாடின்றி வழங்குகின்றன . அவற்றின் பால் விகுதியைப் பெயர்ச் 
சொல்லினாலாவது சுட்டுப் பெயரினாலாவது பகுத்தறியப்படும் . 

சாத்தி இவள் 
சாத்தி இப்பசு 


கோதை என்னும் பெயர் முப்பாலொருமையிலும் விகாரமின்றி வழங்கப் 
படுகிறது . ஆனால் சுட்டுப் பெயரினாலறிந்து கொள்ளப்படும் . அஃதாவது , 


ஒருமை 
கோதை இவன் 
கோதை இவள் 
கோதை இது 


மேற்காட்டிய கோதையென்னுஞ் சொல்லினுடைய பன்மை அடியில் 
வருகின்றது . 

கோதைகளிவர் 
கோதைகளிவை 


TAMIL GRAMMAR 


51 


Feminine Gender 

A Woman . 
Men or Women . 

Kings . ( Vide Soo.19 , 20 , 21 , 22 and 23. ) 
NOUNS USED IN BOTH NUMBERS . 
Bird Singular 

A Bird came . 
Birds . Plural . 

Birds came . 
Tree Singular 

A Tree is grown . 
Trees . Plural 

Trees are grown . 

(Rule Soo . 24 ) 
The words ens and 51605 are used in differently for 
Masculine and neuter Genders : but their sexes are 
distinguished by a Noun or Pronoun . 

He is Sattan . 
This bullock is Sattan , 
He is a parent , 

This bullock is a parent. 

The words சாத்தி and தாய் are used indifferently for 
Feminine and Neuter Genders ; but their sexes are dis 
tinguished by a Noun or Pronoun . 

She is Satty . 
This Cow is Satty . 

The Noun Cothy ( a Name ) is used in all Genders 
of the Singular Number without any variation of its 
termination ; but it is distinguished by pronouns . 
Namely 
Singular 

He is Cothy . 
She is Cothy . 
It is Cothy . 

The Plural Number of the same word (கோதை ) is 
as follows : 

These people are Coathies . 
These things are Cothies . 


( Vide Soo.27 . ) 


52 


தமிழிலக்கணம் 


சுட்டுப் பெயர்களாவன 

ஆண்பாலொருமை 
அவன் 
இவன் 
உவன் 
பெண்பாலொருமை 
அவள் 
இவள் 

உவள் 
மேற்சொல்லிய சுட்டுப் பெயர்களின் பன்மை 

அவர் 
இவர் 
உவர் 


அஃறிணை ஒருமைச் சுட்டுப் பெயர்களாவன : 

அது 


உது 


அஃறிணைப் பன்மைச் சுட்டுப் பெயராவன 

அவை 
இவை 


உவை 


உயர்திணை ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மைகளில் வழங்குகிற 
வினாப்பெயர்களாவன 


ஆண்பாலொருமை 
எவன் , யாவன் , எவள் , யாவள் , எவர் , யாவர் 


அஃறிணையொருமை பன்மைகளில் வழங்குகிற வினாப் பெயர்களாவன 


ஒருமை 


எது , 
யாது 


பன்மை 


எவை , 


யாவை 


TAMIL GRAMMAR 


53 


OF PRONONOUNS 
Masculine Gender of Singular Number . 

That Man , 
This Man . 


Feminine Gender of Singular Number : 

This Woman 

or 
That Woman 


Plural of the above Pronouns , 

These people 


or 


Those people . 
Neuter Pronouns of Singular Number . 

That thing , or 
This thing , or 
That thing 


Neuter Pronouns of Plural Number . 

Those things or 
These things , 


Interrogatory Pronoun in the Singular and Plural 
Numbers of both sexes is as follows: 

Mascluine Gender of Singular Number . 
Who is he , or which Man . 
Who is she , or which Woman , 
Who are they , or which Men . 

Interrogatory Pronoun in Neuter Gender of both 
Numbers is as follows : 


Singular 
Which is ? 


Plural 
Which are they ? 


54 


தமிழிலக்கணம் 


வேற்றுமையுருபுகள் அல்லது புடைபெயர்ச்சிகளாவன 

1 வது , பெயர் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை 
2 வது செயப்படு பொருள் வேற்றுமை அல்லது ஐ வேற்றுமை 
3 வது ஆல் , ஆன் , ஒடு , ஓடு என்னும் வேற்றுமை 
4 வது குவ்வேற்றுமை 
5 வது இல் அல்லது இன் வேற்றுமை 
6 வது உடைமைப் பொருள் அல்லது அது , ஆது வேற்றுமை 
7 வது இடவேற்றுமை 

8 வது . விளிவேற்றுமை . 
அவற்றினுருபுகள் 
கண் 

புடை 
கால் 

முதல் 

பின் 
இடை 

பாடு 
தலை 

அளை 
வாய் 

தேம் 
திசை 

உழை 
வயின் 

வழி 

உழி 
சார் 

உளி 
வலம் 

உள் 
இடம் 

அகம் 
மேல் 

புறம் 
கீழ் 

இல் 


கடை 


முன் 


பெயர் வேற்றுமை ஒரு பெயரையாவது , வினைமுதலையாவது யாதொரு 
விகாரமின்றியுணர்த்துகின்றது . 

நீர் , நீவிர் , நான் என்னும் சுட்டுப் பெயர்கள் எழுவாயிலன்றி மற்ற 
வேற்றுமைக்கண் வாரா . 

இரண்டாவது , அல்லது செயப்படுபொருள் வேற்றுமை ஆறுவகையான 
பொருள்களில் வழங்குகின்றது . அவையாவன , ஆக்கல் , அழித்தல் , அடைதல் , 
ஒழிதல் , ஒத்தல் , உடைத்தாயிருத்தல் 

குடத்தை வனைந்தான் 
குடத்தை உடைத்தான் 
குடத்தை யடைந்தான் 
குடத்தைத் துறந்தான் 
குடத்தை ஒத்தான் 
குடத்தை யுடையன் 


TAMIL GRAMMAR 


55 


OF CASES OR DECLENSIONS OF NOUNS . 

Nominative . 
Objective or Accusative . 

Ablative formed by the particles ( ஆல் , ஆன் , ஒடு and 
O. 

Dative . 

A case formed by the addition of the particles gloor 
or இல் . 

Possessive or Genitive Case formed by the addi 
-tion of the particles அது and அது .. 

A case formed by the addition of the particles கண் ,, 
கால் , கடை , இடை , தலை , வாய் , திசை , வயின் , முன் , சார் , வலம் , இடம் , மேல் , 
கீழ் , புடை , முதல் , பின் , பாடு , அளை , தேம் , உழை , வழி , உழி , உளி , உள் , அகம் , 
49 , Glou , all denoting place . 


Vocative . ( Vide Soo . 34 , 35 and 36. ) 


The nominative case simply expresses the name 
of a Noun or the subject of a verb , with out undergoing 
any variation . - ( Vide Soo . ) 

The Pronouns நீர் , நீவீர் and நான் cannot be in any 
other case than in Nominative . ( Vide Soo.37 ) 

The Objective or second case is made use of in 
six different matters : viz . making , destroying, obtain 
ing , leaving , comparing , possessing . 

He has made a pot . 
He has destroyed a pot . 
He has obtained a pot . 
He has left a pot . 
He is compared to a pot . 
He possesses a pot . (Vide Soo.39 ) 


56 


தமிழிலக்கணம் 


3 வது . வேற்றுமை ஒரு பொருளைச் செய்யப்பட்ட கருவியையும் ஏதுவையும் 
அதைச் செய்த கருத்தாவையும் அதனுடனிகழ்ச்சியையும் விளக்க உதவுகின்றது . 

மண்ணாற் குடத்தை வனைந்தான் 
தண்ட சக்கரங்களாற் குடத்தை வனைந்தான் 
குயவனாற் குடஞ் செய்யப்பட்டது . 
அரசனாற் குடஞ் செய்விக்கப்பட்டது 
மைந்தனொடு தந்தை வந்தான் 
மன்னனொடுமந்திரி வந்தான் 
பொன்னாலும் , மணியாலும் ஆபரணங்கள் முடிக்கப்பட்டன. 


4 வது . வேற்றுமை கொடை , பகை , நேர்ச்சி , தகுதி, கூலி, அல்லது ஊழியம் , 
முறை இவைகளைக் காட்டவுதவுகின்றது . 

சாத்தனுக்கு அதைக் கொடுத்தான் 
பிணிக்கு மருந்து 
விளக்குக்கு நெய் விடு 
அரசர்க்குரியது முடி 
கூழுக்குக் குற்றேவல் 
சாத்தற்கு மகன் 


5 வது . வேற்றுமை நீக்கம் , ஒப்பு , எல்லை , ஏது என்னும் பொருள்களைக் 
குறிக்க உதவுகின்றது . 

மலையின் வீழருவி 
யானையிற்கரியது காக்கை 
மதுரையின் வடக்கு சிதம்பரம் 
கல்வியிற் பெரியவன் கம்பன் 


6 வது . வேற்றுமை தற்கிழமையாகவாவது பிறிதின் கிழமையாகவாவது 
நான்கு வகைப் பொருளைக் காட்ட உதவுகின்றது . அவையாவன . குணம் , 
அவயவம் , கூட்டம் ஒன்றுவிட்டொன்றாதலாம் . 

சாத்தனது கருமை 
சாத்தனது கை 
நெல்லதுகுப்பை 
பறவைகளது தொகுதி 
நெல்லுமா 
சாத்தனது பசு 
எனாதுகை 


புறனடை 


அ என்னும் உயிரெழுத்தும் உடைமை வேற்றுமையைக் காட்டுகின்றது . 
ஆனால் அது பன்மையில் மாத்திரம் வழங்கப்படுகின்றறது . 


TAMIL GRAMMAR 


57 


The Third Case serves to shew the matter and 
means by which a thing is done , the agent by whom a 
thing is made , and the accompaniments . 

He has made a pot with mud . 
He has made a pot with stick and wheel . 
A pot has been made by a pot maker . 
A pot has been caused by a king to be made . 
The Father came with the son . 
The king came with the minister . 

Ornaments have been made of gold and precious 
stones . ( Vide Soo.40 ) 

The Fourth Case is used to express bestowing , 
enmity , peculiar property , fitness , reward or 
pense , and relationship . 

He gave it to Satten , 
Medicine for Sickness , 
Pour oil into the lamp , 
A diadem is used only by Kings , 
Petty jobs for food or rice , 
He is son of Satten . ( Vide Soo.41 ) 


recom 


The Fifth Case serves to denote separation , com 
parison , limit , and matter or point , 

A torrent from the hill , 
A crow is blacker than an elephant , 
Chedemberem is north of Madurai , 
Cumben is eminent in learning . ( Vide Soo.42 . ) 


The Sixth Case serves to denote possessions , 
whether separable or inseparable under four heads : 
namely , quality , limbs , quantity , and transformation . 

Blackness of Satten , 
A hand of Satten , 
A heap of paddy , 
A number of birds , 
Flour of paddy , 
A cow of Satten , 
My hand . 


OBSERVATION 

The Vowel gf also shows the Genitive Case , but 
it is used in the plural number only : 


58 


தமிழிலக்கணம் 


என கைகள் 
நின கைகள் 


7 வது வேற்றுமை நிலைபெற்றிருக்கிறதாகிய இடங்களை யுணர்த்துகிறதர் 
குதவுகின்றது . 

மணிக்கணொளி 
பனைக் கண் கிளி 
ஊர்க்கண்ணிலம் 
வயற்கண் கொக்கு 
நாளின் கண் நாழிகை 
வேனிற்கண் பாதிரி 
கைக்கண் விரல் 
கைக்கண் கடகம் 
கருமைக்கண்ணழகு 
இளமைக்கண் செல்வம் 
ஆடற்கண்தாளம் 
ஊர்க்காற்சோலை 
புறங்கடை காத்தான் 
நல்லாரிடைப் புகு 
வலைத்தலைமான் 
கடல்வாயமுது 
தேர்த்திசையிருந்தான் 
நல்லார்வயிற்செல் 
கற்றார்முற்றொன்றாக்கலி 
காட்டுச் சாரோடுங் குறுமுயல் 
கைவலத்துள்ளது கொடுப்பான் 
இல்லிடைப்பரத்தை 
ஒருவன் மேற்குற்றம் 
மாவின்கீழ் நில் 
எயிற்புடை நின்றான் 
சூரன் முதல் வந்த கிளைகள் 
காதலி பின்சென்றான் 
அவன் பாட்டுக்குப் போனான் 
கல்லளைச் சுனை நீர் 
கோயிற்குரியவை கொடாய் தேத்து 
அவனுழைச் சென்றான் 
நிழல்வழியிருந்தான் 
பனைவுழியோலை 
சோலையுளியிருந்தாள் 
புதலுள் வாழும் நரி 
ஊரகத்திரு 
ஊர்ப்புறத்துச் செல் 
வீட்டிலிருந்தான் 


TAMIL GRAMMAR 


59 


My hands . 


Your eyes 


( Vide Soo.43 ) 


The Seventh Case serves to denote the places in 
which things exist . 

Lustre of a precious stone . 
A parrot on a palmira tree . 
A house in a village . 
A stork in a field . 
An hour in a day . 
A flower in summer . 
A finger in the hand 
A bracelet on the hand . 
Beauty in blacknes . 
Wealth in youth . 
The tone in dancing . 
A grove in a village . 
A watcher at the outer gate , or porter . 
Enter the good company . 
A deer entangled into a net . 
Neetar in the sea . 
He was in a coach 
Go into the good company . 
No poverty can appear before the learned . 
A little hare running in the jungle . 

He will give any thing that he may have in his 
hand , or , he will give what is in his power . 

A harlot in a house . 
A fault upon one . 
Stand thou under a tree . 
He stood at the wall or rampart . 
Descendants from the Sooren . 
He followed a woman . 
He went about his own business or place . 
A spring from the rock . 

In the case in which church rights are not 
granted . 

He went to him . 
He was in a shadow . 
Leaves in Palmira trees . 
She was in a grove . 
A fox in a bush , 
Live in the village . 
Walk thou beyond the village . 
He was in the house . (Vide Soo.44 ) 


60 


தமிழிலக்கணம் 


எட்டாவது வேற்றுமைப் படர்க்கையிடத்து ஒருமை பன்மையோரை 
அழைப்பதில் வழங்குகின்றது . அது பெயர்களுடைய ஈற்றுவிகாரத்தினா 
லறியப்படும் . 

இ , உ , ஊ , ஐ , ஓ , ன் , ள் , ர் , ய் , என்னுமிவ்வீற்றையுடைய உயிர்திணைப் 
பெயர்களும் அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , ஏ , ஐ , ஒ , ஓ , ஔ , ங் , ண் , ம் , ன் , வ் , ய் , ல் , ள் 
என்னுமீற்றின் முடிகிறவஃறிணைப் பெயர்களும் ஆ , இ , உ , ஊ , ஐ , ண் , ன் , ல் , ள் , 
ய் என்னுமிவ்வீற்றின் முடிகிற பொதுப் பெயர்களும் விளிக்கத்தக்கனவாம் . 


மேற்காட்டிய மூவகைப் பெயர்களும் சிலமுறையுள்ளனவும் அல்லனவுமான 
விகுதிகளைப் பெறுகின்றன . சில சில அடியிற்றொடர்ந்து வருகிற 
திருட்டாந்தப்படிக்கு , 

முனி கூறாய் 
வேந்து கூறாய் 
ஆடுகூறாய் 
விடலை கூறாய் 
கோக்கூறாய் , கோன்கூறாய் 
வேள் கூறாய் 
மாந்தர் கூறீர் 
தோன்றல் கூறாய் 
சேய்கூறாய் 


இவையெல்லாம் இயல்பீற்றையுடைய உயர்திணைப் பெயர்கள் 


வேந்து முனியென்னுஞ் சொற்களும் மற்ற உயர்திணைப்பெயர்களும் 
அடியிற் காட்டப்படுகிற சில உதாரணப்படிக்கு தத்தமீற்றில் ஏ என்னுமெழுத்தை 
யணைதலினாலே விளிவேற்றுமையைப் பெறுகின்றன . 
வேந்து கூறாய் 

வேந்தேகூறாய் 
முனி கூறாய் 

முனியே கூறாய் 
கோ கூறாய் 

கோவேகூறாய் 
வேள்கூறாய் 

வேளேகூறாய் 
மாந்தர் கூறீர் 

மாந்தரே கூறீர் 
தோன்றல் கூறாய் 

தோன்றலே கூறாய் 
சேய் கூறாய் 

சேயே கூறாய் 


TAMIL GRAMMAR 


61 


The eighth Case , which is the Vocative , is used in 
calling the people of the third person of both numbers ; 
and it is marked by thevariation of the termination of 
the nominatives .- ( Vide Soo.46 and 56 ) 

Nouns of superior order ending in , 2 , 941 , , , 
ன் , ள் , ர் , ல் and ய் Nouns of inferior order terminating in 
அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , ஏ , ஐ , ஒ , ஓ , ஔ , ங , ண , ம , ன , வ , ய , ல , 
6 and on and Nouns of common order ending in 9 , 9 , 
உ , ஊ , ஐ , ண , ன , ல , ள and u admit of the Vocative Case . 
( VideSoo.47 ) 

The Nominatives of the foregoing three orders 
have some regular and irregular terminations, and 
some have certain additions when they admit of the 
Vocative Case as in the following examples : 

hermit , speak thou . 
King , speak thou . 
Man , speak thou . 
Youth , speak thou . 
King , speak thou . 
God of love , speak thou . 
Human beings, speak ye . 
King , speak thou . 
Child , speak thou . 

All these are of superior order of regular termi 
nations . 


The words Cours and tooof and the said other 
Nominatives of superior order , form the Vocative Case 
by the addition of the letter s to their terminations , as 
shown in the following few examples . 


[ See opp . Page ) 


62 


தமிழிலக்கணம் 


குற்றெழுத்தாகிய இகரத்தில் முடிகிற பெயர்கள் விளிக்கப்படும் போது 
இதனடியிற் காட்டியிருக்கின்ற திருட்டாந்தப்படிக்கு அது ஈகாரமாய்த் திரிகின்றது . 
பெயர் 

விளி 
நம்பி 

நம்பீ கூறாய் 
தம்பி 

தம்பீ கூறாய் 
ஐ யெழுத்தில் முடிகிற பெயர்கள் விளிக்கப்படும்போது ஆய் எனத் 
திரிகின்றது . 
பெயர் 

விளி 
விடலை 

விடலாய் 
நங்கை 

நங்காய் 
இவையெல்லாமுயர்திணையாம் 
விளி 

விள கொடியை 
புறா கொடியை 
புல்வாய் கொடியை 
இவை இயல் பீறுகளையுடைய அஃறிணைப் பெயர்கள் 


புறாவே 


பெயர் 

விளி 
விள 

விளவே 
புறா 
புல்வாய் 

புல்வாயே 
பெயர் 

விளி 
மந்நி 

மந்தீ 
கிளி 

கிளீ 
விளி வேற்றுமையில் ஈகார இறுதியாகத் திரிந்து வருகிற அஃறிணைப் 
பெயரிதுதான் 
பெயர் 

விளி 
நாரை 

நாராய் 
பெயர் விளிக்கப்படுகையில் ஆய் என்று ஈறுதிரிகிற அஃறிணைப் 
பெயரிது தான் . 

பிதா கூறாய் 

ஆண் கூறாய் 
விளிவேற்றுமையில் இயல்பாக ஏ யீற்றைப் பெறுகிற பொதுப் பெயர்களிவை . 
பெயர் 

விளி 
சாத்தி 

சாத்தி 


TAMIL GRAMMAR 


63 


The Nominative ending in short @ is changed into 
long a when they admit of the said case ; as is hereun 
der shown . 
Vocative 

Celebrated man , speak thou . 
Brother , speak thou . 

The Nominative ending in a is changed into an in 
the Vocative Case . 
Vocative 

Youth 

Celebrated Woman . 
All these are of superior order . 
Vocative 

o velam Tree , you are bad . 
o dove , you are bad . 
odeer , you are bad . 

These are of the inferior order of regular termina 
tions . 


These are the Nominatives of inferior order which 
add the letter 6 to their terminations in the Vocative 
Case : 


she monkey . 
parrot 

This is the Nominative of inferior order which in 
the Vocative case has its termination changed into F. 


This is the Nominative of inferior order which in 
the Vocative Case has its termination changed into ஆய் .. 

Father ! speak thou . 
Male ! speak thou . 


These are the Nominatives of common order which 
have regular terminations in the Vocative Case . 


64 


தமிழிலக்கணம் 


விளிவேற்றுமையில் ஈகார விறுதியாகத் திரிகின்ற பொதுப் பெயரிது தான் , 
பெயர் 

விளி 
அன்னை 

அன்னாய் அல்லது அன்னா 
இதுவுமேற்காட்டிய விளிவேற்றுமையில் ஆய் எனவும் ஆ எனவுமீறு 
திரிகின்ற பொதுப் பெயர் . 


ன் , ள் , ர் , து , வை என்னுமீறுகளையுடைய சுட்டுப் பெயர்களும் 
வினாப்பெயர்களும் (உன்னுடைய தந்தை யென்று சொல்லப்படுகிற ) நுந்தை 
யென்னும் பெயரும் விளிவேற்றுமையைப் பெறும் . 


சுட்டுப் பெயர்கள் 


வினாப் பெயர் 


முறைப் பெயர் 


அவன் உவர் 


நுமன் 


எவன் 
யாவன் 
எவள் 
யாவள் 
எவர் 
யாவர் 


இவன் அது 
உவன் இது 
அவள் உது 
இவள் அவை 
உவள் இவை 
அவர் உவை 


நுமள் 
நுமர் 


நுந்தை 


எது 


இவர் 


யாது ,எவை 


யாவை 


மந்தி 
கிளி 


மந்தீ 
கிளீ 


ன் ஈற்றின் முடிகின்ற உயர்திணைப் பெயர்கள் விளிக்கப்படுகையில் 
அடியிற் காட்டப்படுந் திருஷ்டாந்தப்படிக்குப் பல விகாரங்கட்குள்ளாம் . 
பெயர் 

விளி 


கிழா 
பெருமான் 
ஆதிரையான் 
பிறவுமன்ன 


கிழான் 
பெருமா அன் 
ஆதிரையாஅன் 


இப்பெயர்கள் விளிவேற்றுமைக்கண் அகரவுயிரைச் சார்ந்து 
அளபெடுகின்றன . 
பெயர் 

விளி 
புலவன் 

புலவ 


TAMIL GRAMMAR 


65 


This is the Nominative of common order which in 
the Vocative Case has its termination changed into it . 

This is Nominative of the above order which in 
the Vocative Case has its termination changed into tw 


and ஆ . 


The personal and interrogative pronouns which 
end in 60 , 61, i , 51, 6001 and the Nominative b066 (mean 
ing " your father ” ) do not admit of Vocative Case- ( Vide 
Soo.48 ) 


( Vide Soo.49 ) 


The Nominative of superior order which ends in 
6o undergoes different variations in the Vocative Case ; 
as will be seen in the following examples . 
Nominative 

Vocative 
Old man 

O Old man ! 
A respectable Man 0. respectable man ! 
A person born in 

O person born in Adhirai 
Adhirai star ! & c . 

star 


These Nominatives have in the Vocative Case an 
increase of quantity by the addition of the Vowel H. 
Nominative 

Vocative 
A Poet 

Poet 


. 


66 


தமிழிலக்கணம் 


இப்பெயர் விளிவேற்றுமையில் தனதீறாகியன் எழுத்தை இழந்து 
போகின்றது . 
பெயர் 

விளி 
பெருமன் 

பெருமான் 


இப்பெயர் தன்னுடைய மன் என்னுமீறு அல்லது அசையினின்று மகரம் 
நீண்டு மானெனத் திரிகின்றது . 
பெயர் 

விளி 
இறைவன் 

இறைவா 


இப்பெயருள் ஈற்றெழுத்தாகியன் கெட்டுக் கடைசியி னிற்கின்ற வ எழுத்து 
விளி வேற்றுமைக்கண் வா என நீளுகின்றது . 
பெயர் 

விளி 
ஐயன் 

ஐயாவோ 


இப்பெயரினீற்று ன் கெட்டுக் கடைசியினிற்கின்ற ய எழுத்து நீண்டு 
விளியின் கண் ஒ எழுத்தை யணைகின்றது . 
பெயர் 

விளி 
திரையன் 

திரையனோ 


இப்பெயர் விளிவேற்றுமைக் கண் தனதீற்றெழுத்தாகிய ன் 
எழுத்தையிழந்து ஓகாரத்தை யேற்கின்றது . 
பெயர் 

விளி 
ஆதிரையன் 

ஆதிரையாய் 


இந்தப் பெயர் தனதீற்றுமெய்யாகிய ன் எழுத்தை இழந்து கடையினிற் 
கின்ற ப எழுத்து நீண்டு நிற்கின்றது . அதற்கு யகரவொற்றை விளிக்குங்காற் 
சேர்க்கப்படுகின்றது . 
பெயர் 

விளி 
வாயிலான் 

வாயிலோயே 


இந்த விஷயத்தில் விளிவேற்றுமை கடையெழுத்தாகிய ன் எடுத்துக் 
கொண்டு லோ ஆகத் திரிந்து பெயர் வேற்றுமைக்கண் ஏகாரத்தை யணைகின்றது . 
பெயர் 

விளி 

ஐய்யே 
முருகன் 

முருகே 


ஐயன் 


TAMIL GRAMMAR 


67 


This Nominative has its termination 

omit 
ted in the Vocative Case . 
Nominative 

Vocative 
Old man 

O Old man 
This Nominative has its termination or last syl 
lable our changed into Liso by making the u long . 
Nominative 

Vocative 
A King 

O King ! 


The last letter for in this Nominative is omitted , 
and the letter ou which remained in the last syllable is 
made long in the Vocative Case . 
Nominative 

Vocative 
Sir 

O Sir ! 
The last Consonant son in this Nominative is omit 
ted , and the short letter w which remained in the last 
syllable is made long , and the Vowel 62 is added to wm 
in the Vocative Case . 
Nominative 

Vocative 
An inhabitant 

O Inhabitant of 
the sea - coast 

the sea - coast the lands 

near the sea . 
This Nominative loses it s last letter and and 
takes the long Vowel as in the Vocative Case . 
Nominative 

Vocative 
A Man born in O ! Man born 

in 
the Adhirai star .. 

the Adhirai star . 


This Nominative loses its last Consonant ன் and the 
letter w which remained in the last syllable is made 
long , and the Mute Consonant w is added to it in the 
Vocative Case . 
Nominative 

Vocative 
A Porter 

O ! Porter . 


In this Instance the Vocative Case took away the last 
letter s changed the sun into con and added the letter 
67 all in the Nominative Case . 
Nominative 

Vocative 
Sir . 

O ! Sir . 
Murugan . ( A Deity ) 

O ! Muruga . 


68 


தமிழிலக்கணம் 


முதற்றிருட்டாந்தத்தின் பெயர் வேற்றுமையின் கடைசி அசையினிற்கிறான் 
எழுத்து போய்ய் எழுத்து நின்று விளிவேற்றுமைக்கண் ஏகாரமாகின்றது . 

அடுத்தவுதாரணத்தில் க எழுத்து கே ஆகின்றது . 
பெயர் 

விளி 
வேள் 

வேஎள் 


இந்தப் பெயர் விளிவேற்றுமையில் அளபெடுக்கும் பொருட்டு ஏகாரத்தை 
யேற்கின்றது . 
பெயர் 

விளி 
எல்லான் 

எல்லா 


விளிவேற்றுமைக்கண் இப்பெயரீற்றெழுத்தையிழந்து போகின்றது . 
பெயர் 

விளி 
மக்கள் 

மக்காள் 


முதலெழுத்தானது 


பெயர் வேற்றுமையினீற்றசையினுடைய 
விளிக்கண்ணீளுகின்றது . 
பெயர் 

விளி 
குழையாள் 

குழையாய் 


விளிவேற்றுமையின் விகாரத்தைப் பார்த்துக்கொள் . 
பெயர் 

விளி 
அடிகள் 


அடிகேள் 


விகாரத்தைப் பார் . 

பெயர் 
சிறார் 


விளி 
சிறாஅர் 


பெயரினுடைய மாத்திரை விளிவேற்றுமையில் அகர எழுத்தைச் 
சாருதலினால் அளபெடுக்கின்றது. 
பெயர் 

விளி 
தெவ்வர் 

தெவ்வீர் 


தெவ்வர் என்னும் பெயரினீற்றசையினிற்கின்ற வ எழுத்து விளிக்கண் 
வீ ஆக்கப்படுகின்றது 
பெயர் 

விளி 
நாய்கர் 

நாய்கீர் 
வேறுபாட்டைப் பார் 
பெயர் 

விளி 
சான்றார் 

சான்றீர் 


TAMIL GRAMMAR 


69 


In the last syllable of the Nominative Case , the last letter 
is gone ; the mute consonant E which remained became v in 
the Vocative Case of the first example.In the next example the f 
became nt 

- ( Vide Soo.50 . ) 
Nominative 

Vocative 
God of love 

O ! God of love . 


This Nominative takes in the Vocative Casė the 
Vowel or in order to increase its quantity . 
Nominative 

Vocative 
A Gleamy woman 

O ! Gleamy woman 


The Nominative lost the last letter in the Vocative 
Case . 
Nominative 

Vocative 
Men 

O ! Men . 


The first letter of the last syllable in the Nomi 
native Case is made long in the Vocative Case . 
Nominative 

Vocative 
Woman wearing O woman wearing 
ear jewels . 

ear jeweis . ! 


See the variation in the Vocative Case . 
Nominative 

Vocative 
God s slave . 

O ! God s slave . 


See the Variation 

Nominative 
Young Men 


( Vide Soo . 51. ) 

Vocative 
O ! young Men . 


The quantity of the Nominative in increased by 
the addition of the Vowel in the Vocative Case . 
Nominative 

Vocative 
Enemies 

O ! Enemies 


The letters in the last syllable of the Noun 
Agdeur is made of in the Vocative Case . 
Nominative 

Vocative 
Naicks 

O ! Naicks 
See the Variation . 
Nominative 

Vocative 
Wise Men 

O ! Wise Men . 


70 


தமிழிலக்கணம் 


விகாரத்தைப் பார் 

பெயர் 
கணியார் 


விளி 
கணியீரே 


விளி 
நம்பீரே 


வித்தியாசத்தைப் பார் . 

பெயர் 

நம்பியார் 
விகாரத்தைப் பார் 

பெயர் 
எமர் 


விளி 
எமரீர் 


பேதத்தைப் பார் . 

பெயர் 
வரால் 


விளி 
வரா அல் 


அளபெடுத்தலைப் பார் . 

பெயர் 
குழல் 


விளி 
குழா அல் 


பெயர் வேற்றுமையில் இடையினக் குற்றெழுத்தாகிய ழகரம் 
விளிக்கண் நெடிலாகின்றது . 
பெயர் 

விளி 
சேய் 

சேஎய் 


விளிவேற்றுமையானது எகாரத்தைக் கூட்டுதலினாலே பெயர் 
வேற்றுமையின் அளவையுயர்த்தினது . 
பெயர் 

விளி 
அலவன் 

அலவ 

அலவா 
இகலன் 

இகல இகலா 
கலுழன் 

கலுழ 

கலுழா 


TAMIL GRAMMAR 


71 


See the Variation . 
Nominative 

Vocative 
Coneyar 

O ! Caneyars . 
See the Variation : 
Nominative 

Vocative 
Celebrated Man 

O ! Celebrated Man . 
See the Variation . 
Nominative 

Vocative 
Our Relation 

O ! our Relation 
See the Variation , 
Nominative 

Vocative 
Teburo 

O ! Teburo 
See the increase of quantity - ( Vide Soo.52 ) 
Nominative 

Vocative 
A Pipe 

O ! Pipe 


1 


The middle short letter y in the Nominative Case 
became long in the Vocative Case . 
Nominative 

Vocative 
A Child 

O ! Child 


This Vocalive has increased the quantity of Nomi 
native case by the addition of ot. ( Vidc Soo . 53. ) 
Nominative 

Vocative 
A crab 

O crab ! 
An enemy 

O enemy ! 
A Kite . 

0 Kite ! 


72 


தமிழிலக்கணம் 


பொருந் 
தின் 


விளிவேற்றுமையானது ஒவ்வொரு பெயரிலுஞ் செய்திருக்கிற 
பேதங்களைப் பார் . 
பெயர் 

விளி 
சாத்தன் 

சாத்த சாத்தா 
கொத்தன் 

கொத்த கொத்தா 
பேதங்களைப் பார் . 
பெயர் 

விளி 
குறுமுயல் 

குறுமுயால் 
கிளிகள் 

கிளிகாள் 
தூங்கல் 

தூங்கால் 
விளிவேற்றுமை செய்திருக்கிற விகாரங்களை நோக்கு . 


புறனடை 

அண்மைக் கண்ணுள்ளோரை யழைக்கிறதற்குரிய விளிவேற்றுமை யில் 
பெயர்வேற்றுமை ஈற்றை யிழந்து போம் அல்லது இயல்பாக நிற்கும் . 

சேய்மைக் கண்ணுள்ளாரையழைக்கிறதாகிய விளி வேற்றுமைக்கண் 
பெயரினுடைய அளவு உயிரெழுத்துக்களைச் சார்தலினால் நீளுகின்றது . 

புலம்பலைக் காட்டுகின்ற விளிவேற்றுமையில் பெயர் வேற்றுமை யானது 
நெட்டெழுத்தாகிய ஓகாரத்தின் சேர்க்கையை யடைகின்றது . 


TAMIL GRAMMAR 


73 


See the variations which the Vocative has made 
in each Nominative- ( Vide Soo.54 ) 
Nominative 

Vocative 
Sautten ( Name ) 

O ! Sauften 
Cottun , ( Name ) 

O ! Cottun 
See the . Variations . ( Vide Soo.54 ) 
Nominative 

Vocative 
A small hare 

O small hare ! 
Parrots 

O Parrots ! 
An Elephant 

O Elephant ! 
See the Variations which the Vocative Case has 
made - ( Vide Soo.55 ) 


OBSERVATIONS 

In the Vocative Case which relates to calling 
persons in the immediate vicinity , the Nominative Case 
will either lose its last letter or remain unvaried . 

In the Vocative Case which used to call persons 
at a distance the quality of the Nominative Case is 
increased by the additional Vowels . 

In the Vocative Case which is used for lamenta 
tion , the Nominative Case receives an addition of the 
long letter..E . 


74 


தமிழிலக்கணம் 


இரண்டாவதியல் வினைகளைச் சார்ந்தது 
தமிழிலக்கணிகள் வினைச்சொற்களையடியில் வருகிற வகையாகப் 
பிரித்திருக்கிறார்கள் . 


தெரிநிலை வினைமுற்று , பெயரெச்சம் , வினையெச்சம் அல்லது இங்கீலீசு 
வினைச்சொற்களின் எச்ச ஏற்பாட்டில் ஒரு வினைச்சொல் ஒரு பெயர்ச்சொல்லுக்கு 
அவசியப்படும் போதாவது , அதையாளும் போதாவது , பெயரெச்சம் எனப்படும் . 

அது மற்றொரு வினைச்சொல்லை அவாவுகையில் வினையெச்சம் 
எனப்படும் . 


சுருக்கத்தில் விவரிக்கின்றதாவது , 

குறைவுள்ள செய்கைகள் அல்லது தொடங்கிய செய்கைகளும் , முற்றுப் 
பெறாதவினைகளும் , ஒரு 

பெயரையாவது , 

வினையையாவது 
வேண்டியதாயிருக்கும் போது , பொதுப்பட எச்சமென்று கூறப்படும் . 

பெயர்ச்சொற்களும் வினையின் குணமுங்கலந்த பெயர்கள் 
வினைக்குறிப்பாம் . 

ஒரு தெரிநிலை வினைமுற்று ஆறுறுப்புகளைக் கொண்டிருக்கின்றது . 
அவையாவன , 

பகுதி 
விகுதி 
காலங்காட்டுகிற இடைநிலைகள் 
சாரியை 
சந்திக்கிற அசைவுகள் , அல்லது சொற்கள் 
விகாரம் 


தெரிநிலை வினைமுற்றுச் சொல் செய்பவனையும் , செய்யுங் கருவியையும், 
இடத்தையும் செய்கையையும் , காலத்தையும் , செயப்படு பொருளையுங் 
காட்டுகின்றது. அதுபாலையும் , இடத்தையுந் தழுவும்.அடியில் வருகின்றவைகள் 
வினைகளினுடைய பகுதிகள் அவைகளெல்லாம் ஏவல்களாகவிருக்கின்றன . 
நட 

தேய் பார் செல் 


வாழ் கேள் 


வா 


மடி 


விடு 


பொருந் 


கூ 


வே 


வை 


நொ 
போ 
வௌ 
உரிஞ் 


தின் 
தேய் 
பார் 
செல் 
வாழ் 
கேள் 


உண் 


TAMIL GRAMMAR 


75 


CHAPTER II OF VERBS 
The Tamil Grammarians have divided the Verbs 
into the following Classes . 


VERBS OF CONJUGATED FORM 

When a Verb in the participal form of English 
Verbs is in need of a noun , or when it is to govern it , 
it is called Quw Orson and when it is to govern another 
Verb it is called வினையெச்சம் . 


SUMMARY 

Imperfect actions , or actions begun and not 
ended of Verbs whether for want of a noun or verb , are 
generally called stoel . Nouns which are compounded of 
both themselves and the effect of Verbs . ( Vide Soo.1,2,3 
of this Chapter or 61660 www .) The conjugated form of a 
Verb consists of six parts : Newly 

The root or radical word or syllable . 
The termination . 
Particles denoting tenses . 

Particles forming an additional syllable to the 
termination . Connecting syllables or words . 

Variation ( Vide Soo.10 , 11 and 12 of 
பதவியல் , ) 


See 
GO 
Live 
Hear 


Walk . 
Come . 
Fold . 
Sweep . 
Leave . 
Call . 
Burn . 
Keep .. 
Suffer . 
Go . 
Usurp . 
Flay . 
Eat . 
Fight . 
Eat . 
Rub . 


76 


தமிழிலக்கணம் 


ஒரு வினை முற்றுச் சொற்களில் எண்ணையும் , பாலையுங் காட்டுகின்ற 
சாரியைகள் விகுதிகளாம் . அவைகள் அடியில் வருகின்றன . 
ஆன் 

ஆர் 
அள் 
ஆள் 

மார் 
அ 

கும் 
டும் 


ஒரு5 


தும் 


றும் 


ஐ 


று 


ஆய் 
இம் 


என் 


ஏன் 
அல் 
அம் 


... 


ஆம் 


ஈர் 
ஈயர் 


எம்க 
ஏம்ய 


காலங்காட்டுகிற விடைநிலைகளிவை 

த் , ட் , ற் , ன் , இன் , இசின் , மன் 
காட்டுகின்ற இடைநிலைகள் . 


இவைகள் இறந்த காலத்தைக் 


ஆநின்று , கின்று , கிறு - இவைகள் நிகழ்காலத்தைக் காட்டுகின்ற 
இடைநிலைகள் . 


ப் , வ் , ம் - இவை எதிர்காலத்தைக் காட்டுகின்ற இடைநிலைகள் . 


ன 


ஒரு வாக்கியத்தின் விகுதியைச் சார்ந்து வருகின்ற இடைச் சொற்களாகிய 
சாரியைகள் அடியில் வருகின்றன . 
அன் 

தம் 
ஆன் நம் 

தன் 
இன் நும் 

தான் 
அல் 

தாம் 
அற்று 
இற்று 
அத்து 
அம் 


எ 


ஆம் 


உ 


3 


( Vide Soo . 5 of உருபியல் . ) 


TAMIL GRAMMAR 


77 


The conjugated form a verb exhibits the agent , the 
means by which the object is acted upon , the place , the 
Action , Tense and the Object. ( Vide Soo.1 of 160260 WW ..) 

It will admit of Gender and Person . 

The following are the roots of verbs ; and they 
are all in the imperative mood . 

( See opposite page ) 
( Vide Soo.10,11,12 of usw.) 

The auxiliary particles which serve to show the 
gender and number in the conjugated form of a Verb 
are the termination of a phrase , and they are as fol 
lows : 
91601 

guri 
( Vide Soo.13 of ugowo ) . 


The particles denoting tenses are these : 
( See Opposite ) 
The auxiliaries or particles denoting past tense 


are 


( See Opposite ) 


The auxiliaries denoting present tense are 
( See Opposite ) 


The auxiliaries denoting future Tense are - ( See 
opposite ) ( Vide Soo . 15 of ugowe .) 


The following are the particles which form addi 
tional syllables to the terminations of a phrase 


( See Opposite Page ) 


78 


தமிழிலக்கணம் 


சந்திப்பிக்கின்ற சிறுசொற்கள் அல்லது அசைகளைக் குறித்து 
விவரிக்கவில்லை . அவைகளொரு நிலைமையில் உள்ளனவல்ல , ஒரு 
வினையை முடிப்பதிலுண்டாகின்ற தோன்றல் திரிதல் கெடுதல்களுக்குரிய 
டைச்சொற்கள் வரையற்ற விதமாய் உண்டாகிறபடியினாலே அந்த 
விஷயங்களில் ஒவ்வொன்றுக்குஞ் சில உதாரணம் வேண்டுவதால் 
அவற்றையிவ் விலக்கணத்தின் 3 வது , அதிகாரத்தில் இனி மேற்காட்டப்படும் . 


விகாரம் அறுவகைப்படும் 
அவையாவன 


1 . 


- 


2 . 
3 . 


4 . 


5 . 


மெல்லினம் வல்லினமாதல் , அதாவது , குறுந்தாட்பூதம் என்பது 
குறுத்தாட்பூதம் என வரும் . 
வல்லின மெல்லினமாதல் , அதாவது , தட்டை என்பது தண்டை என வரும் . 
நெடில் குறிலாதல் . அதாவது , தீயேனென்பது - தியெனென்வரும் .. 
குறில் நெடிலாதல் . அதாவது , பொத்தறார் என்பது - போத்தறாரென வரும் 
ஒரு மொழிக்கு முதலிடைக்கடைகளில் எழுத்ததிகரித்தல் அதாவது 
விளையுமே என்பது விளையும்மே என வரும் 
எழுத்துச் சுருங்குத லல்லது கெடுதல் அதாவது 
சிறியவிலை - சிறியிலை 
தொட்டதனைத்து - தொட்டனைத்து 
கற்றதனைத்து - கற்றனைத்து 
தாமரையிதழ் - மரையிதழ் 
ஒந்தி 

- ஓதி 
நீலமுண்டதுகில் - நீலுண்டுகில் 


6 . 


இப்போது இலக்கணிகள் ஒரு வினை விகாரப்படுகிற முற்றுக்களாகிய 
எழுவாய் பயனிலைகளை விரித்துக் காட்டத் தொடங்குகிறார்கள் . 

அவனெழுதினான் 
இந்த வாக்கியத்தில் எழுவாயும் பயனிலையுந் தோன்றுகின்றன . 


காலத்தைச் சார்ந்தது 
நிகழ்காலம் இறந்தகாலம் எதிர்காலம் எனத் 

தமிழில் 
முக்காலங்களிருக்கின்றன . 
நிகழ்காலமாவது 

ஒரு செய்கை நடந்து கொண்டிருக்கின்ற தகுதியைக் காட்டுகின்றது . 


TAMIL GRAMMAR 


79 


No account of connecting particles or syllables 
called og can be given , as they are not fixed ones , 
because the Augmentation , Variation , and Omission , 
which occur in conjugation of a Verb produce such 
particles or syllables as each of those cases may re 
quire . A few examples of them will be hereafter given 
in the third part of this Grammar . ( Vide Sool of 
46000 flw ..) 


1 . 


2 . 


The variations or on are of six kinds , 

Namely 
The soft letters becoming hard : as , A Giant which 
has a small foot. 
The hard letters becoming soft : as , A stick to drive 
parrots . 
The long letters becoming short : as ,. A bad man 
am I. 
The short letters becoming long : as Culprits . 


3 . 


1 


4 . 


5 
. 


The augmentation of letters in the beginning , 

middle , and end of a word , viz . It will thrive . 
6 . The contraction or omission of letters : as , A small 

leaf . 

In proportion to the depth of a pit , dug up . 
As much as the knowledge acquired . 
A leaf of a flower . 
A blood - sucker . 

A cloth dyed in blue . ( Vide Soo.5 and 6 of 
4600 IfW60 .) 

Now the Grammarian proceeds to explain the 
agent and attribute which the conjugated form of a 
Verb indicates . 

He wrote . 

In this phrase the Agent and the Verb are ex 
pressed . 
OF TENSES 

There are only three Tenses in Tamil , present , 
past , and future . 

The present tense represents an action passing 
at the time in which it is mentioned . 


80 


தமிழிலக்கணம் 


இறந்த காலமாவது 

நடந்த செய்கையைக் காட்டுகின்றது . 


எதிர்காலமாவது 

இனிமேல் வருகிற காரியத்தைக் காட்டுகின்றது . 


தன் வினைச் சொல் ஓரெழுவாய்க்குரிய செய்கையை உணர்த்துகின்றது . 
அதாவது பிரிவர் ஆடுவர் . 


பிறவினை அல்லது செய்வினையென்பது வேறொன்றையாளுகிற 
செய்கையை விளக்குகின்றது - உதாரணம் . - பிரிப்பர் ஆட்டுவர் 


மேற்கூறிய தன் வினை பிறவினைகளிரண்டிற்கும் பொதுவாய் 
வழங்குகின்ற வினைச் சொற்களை இதனடியில் வரும் முறையேற்பாட்டில் 
காட்டப்படும் . 

உதாரணம் 

தேற்றிப் பிரிந்தான் இந்த வினைச்சொல்லைப் பிறவினையாக அல்லது 
தன்வினையாகப் பொருட்படுத்தக்கூடும் . அதாவது இது தானே தேறிப்பிரிந்தான் 
எனவும் தானொருவராற் தேற்றப்பட்டுப் பிரிந்தானெனவுமாம் 

வெளுத்தான் அல்லது சலவைசெய்தான் 


வேறே இருவகைகளிருக்கின்றன . வினைகளை முறைப்படுத்துவதில் 
ஒன்று விதிவினை மற்றொன்று எதிர்மறை வினை . அவைகள்டியில் வருகின்றன. 

உண்பான் 
இதுதான் விதிவினை 
உண்ணான் 
இதுதான் மறைவினை 


விதிவினைவடிவத்தையாவது , எதிர்மறைவடிவத்தையாவது விளக்குகின்ற 
தாகிய வினைமுற்றுச் சொல் வேறொன்றிருக்கின்றது . அதாவது , 


செய்யாய் 
செய்யீர் 
அருளான் 
வெகுளான் 


TAMIL GRAMMAR 


81 


The past tense represents an action that is past . 


The future tense represents an action as yet to 
come . ( Vide Soo.31 of Ourgu..) 


The Neuter Verb represents an action confined to 
an agent : as , he will dance , he will return . 


The Active Verb represents an action transitive : 
as , he will separate ; or he will make it dance . 


The Verbs which are used both as active and 
neuter will be seen in the conjugated form opposite . 

This Verb may be construed either as active or 
neuter : that is , 

He retired having comforted himself , or being 
comforted by others . 

He grew white , or , he washed . 


There are two other forms, the one regular and 
the other negative , in the conjugation of Verbs ; and 
they are as follow : 

He will eat . 
This is the regular form . 
He will not eat . 
This is the negative form . 


There is another form of conjugation , the phrase 
constituting 

which is construed either as negative or 
affirmative form of conjugation : 

That is , 
Do thou , or , Thou wilt not do . 
Do you , or , You will not do . 

He is a merciful man , or , he will not be merci 
ful. 

You are an angry man ; or , You will not be angry . 


82 


தமிழிலக்கணம் 


அ என்னுமெழுத்துக் காலங் காட்டுமிடை நிலைகளுக்குச் சேர்க்கப் 
பட்டிருக்கின்றது . அவ்விடை நிலைகள் 

பெயரெச்சத்தை 

யுண்டாக்க 
வினைகளுக்காவது பகுதிகளுக்காவது புணர்த்தப்பட்டிருக்கின்றன . 


உம் என்னும் அசைச் சொல் அல்லதும் எழுத்து மேற்கூறிய வகையாகிய 
பெயரெச்சத்தையேற்படுத்த வினைகள் அல்லது பகுதிகளுக்குச் 
சேர்க்கப்பட்டிருக்கின்றது . 
எடுத்துக்காட்டல் 

மேற்கூறிய பெயரெச்சம் சம்பந்தத்தைக் காட்டுகின்ற இடைச் சொல்லின் 
தொழிலை நடத்துகின்றது . 

செய்த 
நடந்த 
பேசின 
வருகின்ற 
தொடங்கும் 
போகும் 
போம் 

இம்முற்றுப் பெறாச் சொற்களாகிய எச்சங்கள் ஒரு பெயரை 
யாளுகிறதற்குக் காக்கின்றன . அடியில் வருகின்றவை பெயரைக் கொண்டு 
முடிந்த திருஷ்டாந்தங்களாம் . 

செய்த - செய்த மனிதன் 
நடந்த - நடந்த குதிரை 
பேசின - நாம் பேசின இடம் 
வருகின்ற - வருகின்ற சிறுவன் 
தொடங்கும் - தொடங்குங் காரியம் 
போகும் அல்லது போம் - போகும் குதிரை, போம் குதிரை . 


உ , பு , ஆ , ஊ என்னுமிவ் வெழுத்துக்களும் என் என்னும் அசையும் 
முக்காலவினையெச்சங்களைக் காட்ட வினைகளுக்கு அல்லது பகுதிகளுக்குப் 
புணர்த்தப்பட்டிருக்கின்றன . அவற்றின்றிருட்டாந்தங்களை யடியிற் காட்டப்பட்டன . 

நடந்து 
இடுபு 
கல்லா 
காணு 
பசித்தென 

இம்முற்றுச் சொற்களாகிய எச்சங்கள் ஒரு வினையையாளுகிறதற்கு 
நிற்கின்றன . அடியில் வருபவை வினைகொண்டு முடிந்த திருட்டாந்தாங் களாம் . 
நடந்து 

நடந்து வந்தான் . 
இடுபு 

இட்டு , புலராப்பச்சிலை யிடையிடுபு தொடுத்த மாலை . 
கல்லா 

கற்று , தலையாயார் நாள்களைக் கல்லாக்கழிப்பர் . 
காண 

கண்டு , படுமகன் கிடக்கை காணுயின்ற ஞான்றினும் 
பெரிது வந்தனளே . 


-- 


TAMIL GRAMMAR 


83 


The letter is added to the particles denoting 
Tenses which are joined to the verbs or roots to make 
them பெயரெச்சம் . or noun participle . 

. 
The syllable et or letter u is added to the Verbs 
or roots to make them participles of the above kind . 


Note 

The above participle பெயரெச்சம் performs the of 
fice of the relative pronoun . These imperfect phrases 
stand to govern a noun . The following are the examples 
formed with governed nouns . 

The man who has done it . 
The horse which walked . 
The place in which or of which we spoke . 
The young man who is coming . 
The business which shall be commenced . 
The horse which will go. 


( Vide Soo.21 , 22 ) 


The letters 2 , 4 , 8 and 901, the syllable 6 st are 
added to the Verbs or roots to make them வினையெச்சம் 
or verbal participles of three different tenses ; as shown 
in the example on the opp . page. 

These imperfect phrases stand to govern a verb . 
The following are examples framed with governed 
verbs . 

He came walking . 

It is a garland of flowers intermingled with 
unwithered green leaves . 

Great people will pass their time in acquiring 
knowledge . ] 

Seeing the son lying killed in battle , the mother 
was transported with more joy than she had been on 
the day of his birth . 


84 


தமிழிலக்கணம் 


பசித்தென - 


பசித்து , பசித்தென வுண்ணுஞ் சிறுகுடி . 


- 


தமிழிலக்கணிகள் ஐயவிகார வாய்ப்பாட்டிலும் முதனிலை விகார 
வாய்ப்பாட்டிலும் வழங்குகின்ற வினைச் சொற்களைப் போல் அ என்னும் 
எழுத்தையும் இன் , இய் , இயர் , வான் , பான் , பாக்கு , என ஆல் , கால் , தலை என்னும் 
அசைச் சொற்கள் அல்லது இடைச்சொற்களையும் வினைகளுக்கு அல்லது 
பகுதிகளுக்குச் சேர்த்து முறைப்படுத்துகிறதுந் தவிர அவைகள் மற்றொரு 
வினையைத் தழுவாமனிற்கையில் அவைகள் முற்றுப் பெறாமையால் அவைகளை 
வினையெச்சம் அல்லது முடியாநிலையையுடைய வினைகளெனக் கூறுகின்றனர் . 
அ 

உண்ண வந்தான் 
இன் 

வேண்டின் நல்குவர் 
இய 

காணியவாழி 
உண்ணியர் வேண்டும் 
கொல்வான் எழுந்தான் 

அலைப்பான் வந்தான் 
பாக்கு 

தருபாக்குச் சென்றான் 

அற்றாலுண்க 
கால் 

ஒலித்தக்காலென்னாமுவரி 
தலை 

காண்டலைச் சொல்லு 
அவனம்மையெள்ளுமெனும் வரும் 


இயர் 
வான் 
பான் 


ஆல் 


எனும் 


தமிழிலக்கண வித்துவான்கள் வினைமுற்றுக்கள் அல்லது முடிந்த 
நிலைமையுள்ள வினைச்சொற்கள் முறையேற்பாட்டிலிருக்கிற மற்றொரு 
வினையை யவாவுமாகில் அது எச்சம் அல்லது முற்றாத சொல்லாகின்றதென்ற 
அடியில் வருகின்ற உதாரணங்களின் படி கவனிக்கிறார்கள் . 

பிள்ளையை முகந்தனள் கொடுத்தாள் 
மாறின மிரட்டையாய்ப் பிறந்தும் . 


முன்னிலைக்குரித்தாயிருக்கின்ற ஏவல் வினையாவது ஆய், ஈர் , மின் , வி , 
பி , இவ்வசைகளினாலுண்டாக்கப்படுகின்றது ,. 

வாராய் 
வாரீர் 
வருமின் 
அவனை வருவி 
அவனை வருவியீர் 
அவனை வருவிப்பாய் 


வினைச் சொற்கள்- க , ய , அர் என்னும் விகுதிகளையேற்றுக் கொண்டு 
வியங்கோளாகி வாழ்த்துதல் ; ஏவுதல் , வேண்டுதல் , வைதல் என்னும் 
பொருள்களைத் தருகின்றன . அடியில் வருகிற உதாரணங்களிற் 
காட்டுகின்றபடிக்கு 


TAMIL GRAMMAR 


85 


The low people eat on feeling hunger 


The Tamil Grammarians by adding the letter 9 
and the syllables - or particles இன் , இய , இயர் , வான் , பான் , 
பாக்கு என , ஆல் , கால் , தலை and எனும் to the roots of Verbs ,, 
conjugate them as Verbs in the Infinitive and Subjunc 
tive Moods , but call them also 016060 WWWor defective 
state of verbs , as they are not perfect when they stand 
without governing other Verbs . They are as follow 

He came to eat . 
If urged they will give . 
Live thou to see him . 
It is required to eat . 
He came to kill . 
He came to trouble . 
He went to fetch . 
Eat thou if you have digestion . 
If roars what can the sea get . 
Tell him to see . 

Though he should despise us it will come- ( Vide 
Soo 23 , 24 , 25 ) 


1 


birth 


The Tamil Writers on Grammar who call the con 
jugated state of a verb 0760607 Long , or complete state of 
a verb , observe that it becomes defective or Tow if it 
is to govern another verb in the conjugated state ; as 
the following examples show . 

She kissed the child , and gave it . 
We are separated , although we are twins by 

( Vide Soo.32 ) . 

The Imperative Mood of a verb which is confined 
only to the second person is formed by the particles 
ஆய் , ஈர் , மின் , வி and பி . 

Come thou . 
Come ye . 
Do. 
Call for him . 
You call for him . 

Have him called for- (Vide Soo.10 and 18 of 
பதவியல் . ) 

The verbs taking the terminations 4,10 and the 
particle qui constitute the optative form , and signify 
blessing , commanding , entreating and insulting ; as 
shown in the following examples . 


86 


தமிழிலக்கணம் 


யான் 
நீ 
அவன் 
அவள் 


நாம் 
நீர் 
அவர் அல்லது அவை 
நீ செய்க 
நீர் செய்க 
என்னை ஆண்டவன் காக்க 
ஐயா ஒரு சொற்கேழ்க்க 
அவன் கெடுக 
அவன் சாக 
நீ வாழிய 
அவர் வாழியர் 

ஈற்று விகுதிகளாகிய ய , அர் என்னுமிரண்டுஞ் சிலவிடங்களிற் கெட்டுப் 
போம் . 

எதிர்மறைவினைமுற்றாவது ஒரு வினையினுடைய பகுதிக்கும் 
விகுதிக்குமிடையில் ஆ என்னுமெழுத்தைச் சேர்க்கப்படுவதனாலே யுண்டா 
கின்றது . ஆனால் அது அஃறிணைப் படர்க்கை யொருமையிலும் ( இங்கிலீசில் 
சம்பந்த விடைச் சொல்லின் தன்மையையொத்த ) பெயரெச்சத்திலும் 
வினையெச்சத்திலும் வெளிப்படையாகத் தோன்றும் அன்றியும் அடியில் வருகின்ற 
உதாரணங்களிற் காட்டியிருக்கின்றபடி அஃறிணைப் படர்க்கைப் பன்மையிலும் 
அவ்வாறே மற்றப் பால்களுக்குரிய இடங்களிலும் ஒருமை பன்மைகளிலும் தொக்கி 
வரும் . 

நடவாது 


நடவான் 
நடவாள் 
நடவார் 
நடவென் 
நடவோம் 
நடவாய் 
நடவீர் 


நடவா அஃறிணைப் பன்மை Or Neuter Gender of plural 
number .. 

நடவாத குதிரை 
நடவாமற் போனான் 
பிறவுமன்ன 

பெயர்ச் சொற்கள் இரண்டிணைந்து வினைகளின் பயனைக் கொண்டு 
வருகிற சொற்கள் அல்லது வினைக்குறிப்பு முற்றுச் சொல் , இப்பெயர்ச் 
சொற்களடியில் வருகின்றன . அவையாவன , 


TAMIL GRAMMAR 


87 


Let me , thou , him , she , it , us , you , and they be 
blessed . 

Blessed be thou to do . 
Blessed be you to do . 
Let me be protected by God . 
Sir , be pleased to hear a word . 
Let him be cursed . 
Let him be doomed to death . 
Be thou blessed . 
Let him be blessed . 


The last terminations w and gri are sometimes 
omitted- ( vide Soo.19 ) 

The conjugation of a verb in the negative form is 
formed by the connection of the letter 

between 
the root and termination of a verb ; but it is expressed 
in the third person singular of the Neuter Gender, and 
in the noun (Quw Oréon ) participle which is of the Neu 
ter of relative pronouns in English in the Verbal par 
ticiple : but it is understood in the third person plural 
of that Gender as well as in other persons of both 
numbers in other Genders , as represented in the fol 
lowing examples : 


It cannot walk . 
He will not walk . 
She will not walk . 
They will not walk . 
I will not walk . 
We will not walk . 
Thou will not walk . 
You will not walk . 
They will not walk . 
A horse that cannot walk . 
He went away without walking - ( Vide - Soo.10 ) 

Nouns which are compounded of both them 
selves and the effect of verbs. These nouns are as fol 


low . viz . 


88 


தமிழிலக்கணம் 


குழையன் 
குழையள் 
குழையது 
குழையென் 
குழையெம் 
குழையை 
குழையிர் 
குழையர் அல்லது குழையவை 
அகத்தன் 
ஆதிரையன் 
குறுந்தாளன் 
கரியன் 
கடுநடையன் 


கவனிப்பு 

மேற்காட்டிய பெயர்ச் சொற்களினுடைய அன் விகுதியும் அதனுடைய 
விகாரமாகிய அன் , அர் , முதலிய இடைச் சொற்களும் வினைகளின் செய்கையை 
யுணர்த்துகின்றன . 

யார் , எவன் என்னும் வினாப் பெயர்கள் அவைகளுக்குரிய பிரயோகத்தில் 
வினைச் சொற்களன்றி உபயோகிக்கப்படுகின்றன . ஆனால் அடியில் 
வருகின்றவுதாரணங்களின் படி வினைச் சொற்கள் தொக்கியிருக்கின்றன . 

அவன் யார் ? 
அவள் யார் ? 
வந்தவன் எவன் ? 

எவன் என்னும் வினாப் பெயரினுடைய இடத்தில் என் என்ன , என்னை - 
என்னுஞ் சொற்கள் வேறாக வைக்கப்படும் . 
அவையாவன , 

வந்ததென் 
வந்ததென்ன 
வந்ததென்னை 

இங்கிலீசு முன்னிலை இடைச்சொல்லாகிய ( அல்லாமல் ) என்பதைக் 
காட்டுகின்ற அன்றி , இன்றி அல்லது அன்று , இன்று என்னுஞ் சொற்கள் 
தமிழிலக்கணிகளாலே வினையெச்சக் குறிப்பு என்னுந் தலைப்பில் 
வரிசைப்படுத்தியிருக்கின்றனர் . அவைகளடியில் வருகின்றபடி உபயோகப் 
படுகின்றன . 

அவனன்றி வந்தான் 
பொருளின்றிச் செய்தான் 
நாளன்று பிரயாணம் போய்த்துன்பமடைந்தான் . 
அவனுக்கும் , இவனுக்கும் வேறின்று பார் . 


TAMIL GRAMMAR 


89 


A man wearing ear jewels . 
A woman wearing an ear jewel . 
I who wear ear jewels . 
We who wear ear jewels . 
Thou who wearest ear jewels . 
You who wear ear jewels . 
They who wear ear jewels . 
He that lived in a house . 
He that was born in Authery or four star . 
He that has small feet. 
He that has become black . 
He that walks with haste . 


OBSERVATIONS 


The termination gör of the above nouns and pro 
nouns , with its variation goir, gri, & c . , signifies the act 
of verbs . ( Vide Soo . 2. 4. 20. ) 

The interrogative pronouns யார் and எவன் are used 
without verbs in their respective applications ; but the 
vez os are understoodi as in the following examples . 

Who is he ? 
Who is she ? 
Who is the man that came ? 

In the place of the interrogatory, 6T660T , the words 
6T 601 , 6T Gör sot and 6T GOT 60 60 may also be substituted . 

Namely , 
( Vide Soo . 30. 31. ) 


The words and or and which signify the English 
preposition withoutï are ranked by the Tamil Gram 
marians under the head of or verbal participles and 
they are used as follows : 

He came without bringing him . 
He did it without using he money . 

He went without choosing a good day for a jour 
ney and suffered pains. 

See the state of their being , no difference between 
that and this man . 

( Vide Soo . 5 of us Two and 23 of 
உயிரீற்றுப் புணரியல் . )) 


90 


தமிழிலக்கணம் 


மூன்றாவதியல் 


இடைச் சொற்களைச் சார்ந்தது 

பாஷையினுடைய சிறுவுறுப்புகளாயிருக்கின்ற இடைச்சொற்கள் 
( அவற்றுள் சில பொருள் கொடா அசைகள் ) பெயர்ச் சொற்கள் வினைச் 
சொற்களுக்கு முதலினுமிடையினுங் கடையினுமாகப் பல வாக்கியங்களில் சாரியை 
களாய் வழங்கப்படுகின்றன . அவற்றிற் சில வேற்றுமைத் தோற்றத்தில் வழங்கப் 
படுகின்றன . சில சில வினைகளுக்கு விகுதிகளாகவும் , சாரியை களாகவும் , சில 
சில உவமை யுருபுகளாகவு மிருக்கின்றன . 


ஆல் 


இன் 
அது 
கண் 


6 


அன் 


ஆன் 


தும் 
றும் 
ஐ 


அள் 


ஆய் 


ஆள் 
அர் அல் 
ஆர் 


இன் 


று 
என் 
ஏன் 
இம் 
அம் 
ஆம் 
எம் 
ஏம் 
கும் 
டும் 


இர் 
ஈயர் 


மார் 


* 


உம் 


மி.கி 


கின்று 


தம் 


இசின் 
மன் 

ப் 
ஆநின்று வ் 
ன் 

ம் 
இன் 

கீறு 
அன் 

அத்து 
ஆன் 

அம் உ தான் 
இன் 

ஐ தாம் 
அல் 

நம் 

கு ஆம் 
அற்று 

நும் 

ன் 
இற்று 

தன் 
போல 

மான நொ 
புரைய 

கடுப்ப நிகர 
ஒப்ப 

இயைய அன்ன 
உறழ 

ஏய்ப்ப இன்ன 
இவன் அவனைப் போலச் செய்கிறான் 
இது பொன்னைப் புரைய விருக்கின்றது 


ஆ 


. 


TAMIL GRAMMAR 


91 


CHAPTER - III OF PARTICLES 


The Particles இடைச்சொற்கள் which are smaller 
parts of speech ( of which some are simply expletives 
conveying no meaning whatever ) are used as auxilia 
ries for various purposes in the beginingï middle and 
end of Nouns and Verbs . 

Some of them are used in the formation of cases , 
some as terminations and auxiliaries to the Verbs ; 
some as words of comparison . 
( Vide Soo . 1 of this Chapter . ) 


These are used in the formation of cases Nouns . 
( Vide Soo . 35 of Ouwfwo ) 


There are used in the conjugation of Verbs to 
denote gender , number and person . 


( Vide Soo . 13 , 15. of ugowo . ) 


T re are used as auxiliaries in the conjugation 
of Verbs to denote tenses . 


( Vide Soo . 16 and 17 of ugow .. ) 


These form the terminations of Nounsĩ Verbs and 
Adjectives. 


( Vide Soo . 5. 2 (640450 f .) 


These are words of comparison conveying all the 
same meaning . 

He does like him . 

It is like gold . 
( Vide Soo . 16 of Qundows . ) 


92 


தமிழிலக்கணம் 


ஏ 


எனா 


என்று 


மான் 


தாம் 


ஈ 


தான் 


கின்று 


யா 


கா 


மியா 

குரை 
ஒ 

இகம் ஒரும் 
என் 

மொ போலும் 
மதி 

இருந்து 

அத்தை இட்டு 
ஒடு 

இத்தை அன்று 
உம்வாழிய ஆம் 
தில் 
மன் 
மற்று 

யாழ 
கொல் 

நின்று 
தெய்ய 

அ ஆ 
அந்தில் பிற அந்தோ 

பிறக்கு 

அன்னோ 
அரோ 
போ 

இனி 
இகும் 

சின் 
ஏகார இடைச்சொல் ஐந்து வகையான பொருள்களைக் காட்ட 
உபயோகப்படுகிறது . 
1. அவனே கொண்டான் 
இவ்விடத்தில் 

இது 

உறுதிப்படுத்துதலையும் 
எதிர்மறுத்தலையுமுணர்த்துகின்றது . இதனைப் பிரிநிலை ஏகாரம் என்பர் . 

2. அறிந்த உனக்கு அறிவே, 

இந்த வாக்கியத்தில் இருக்கின்ற ஏகாரம் வினாப் பொருளில் 
வழங்குகின்றது . 


அம்ம 


மா 


தொறு 
தோறு 


ந 


மாது 


உ 


3. நிலனே 
தீயே 
காற்றே 
இவ்விடத்தில் அது பொருள்களை எண்ணுவதில் வழங்குகின்றது . 


4. ஏ எ இவளொருத்தி , 

இவ்விடத்தில் இந்த இடைச்சொல் மாத்திரையை யதிகப்படுத்துவதில் 
முயற்சிக்கின்றது . அது இவள் என்னும் சுட்டுப் பெயரின் முதலிலிருக்கின்றது . 


5 . வகுத்தனர் 

கொளலே இவ்விடத்திலிந்த இடைச்சொல் 
மாத்திரையினுடைய குறையைப் பூர்த்தி செய்ய அசையாக வழங்குகின்றது . 


TAMIL GRAMMAR 


93 


Note 

The application of all these particles is given on 
the opposite page . 


The particle is used to show five different mean 
ings . 

1st . He brought it himself . 

Here it means selfi emphasis and opposition ; and 
it is called home or distinction . 


2nd . Is this sense to you , a man of understand 
ing ? 

In this phrase the particle or is used for asking a 
question 

3rd . The earth is one . 
The Fire is one . 
The Wind is one . 
Here it is used for enumerating the things . 


4th . She is one . 

Here it is used for increasing the quantity , and it 
is placed before the beginning of the pronoun gousit. 

5th . Those that distributed it will take it . 

Here this particle is used simply as expletive to 
supply the defect of quantity . - ( Vide Soo . 3 of this 
Chapter . ) 


94 


தமிழிலக்கணம் 


ஒகார இடைச்சொல் ஐந்து வகையான பொருள்களைக் காட்ட 
உபயோகப்படுகின்றது . 
1. ஐயாவோ 

இவ்விடைச் சொல்லிவ்விடத்தில் துக்கத்தினுடைய அடையாளமாக 
வழங்கப்படுகின்றது . இதனை ஒழியிசை யென்பர் . 


ஆணோ, பெண்ணோ , 

இவ்விடத்தில் அது வினாவாக வழங்கப்படுகின்றது . 
நீ கெவுனரோ, இராசாவோ 

இவ்விடத்தில் அது சிறப்பிக்கிற விஷயத்தில் உபயோகிக்கப்படுகின்றது . 


நீ குரங்கோ , 

இவ்விடத்தில் அது இழிவுபடுத்தும் விஷயத்தில் 
உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. 
கரும்பு கசக்குமோ 

இவ்விடத்துக் கரும்பு கசக்காதென்றும் எதிர்மறையைக் காட்டுகிறதற்கு 
இரு சொல்லலங்காரமாகச் சொல்லப் பட்டிருக்கின்றது . 
அப்படி செய்தது யாரோ 

இவ்விடத்தில் அது சந்தேகத்தை விளக்குகின்றது . 

இந்த உம் என்னும் இடைச்சொல் பல பொருள்களைக் காட்ட 
வழங்கப்படுகின்றது . 

அவன் என்னிடத்திற்கு வருதற்குமுரியன் இந்த உம் என்னும் இடைச் 
சொல்லினாலே எதிர்மறை விளங்குகின்றது . அதாவது அவன் என்னிடத்துக்கு 
வராததற்கு முரியன் . 
சுத்த வீரனுமஞ்சும்படை . 
இவ்விடத்தில் 
அது படையைச் 

சிறப்பிக்கிறதற்கு 
உபயோகப்பட்டிருக்கின்றது . 


புலையனும் விரும்பாப் புன் புலாலியாக்கை . 

இந்த வாக்கியத்தில் உம் என்னுமிடைச்சொல் சரீரத்தை இழிவு 
படுத்துகிறதற்கு உபயோகப்பட்டிருக்கின்றது . 
பத்தாகினுமெட்டாகினுங் கொடு . 

இவ்விடத்திலது விருப்பத்தைக் குறிக்க உபயோகிக்கலாயிற்று . சாந்தனும் 
வந்தான் . 

இவ்விடத்தில் இந்த இடைச்சொல் சாத்தனையன்றிச் சிலர் வந்தாரென்று 
வெளிப்படுத்துகின்றது . 


TAMIL GRAMMAR 


95 


The particle is used to show five different ideas , 
Ah ! my son . 

Here it is used as mark of lamentation , and it is 
called ஒழியிசை . 


Whether it is male or female . 
Here it is used as an interrogation . 


You may , I think , be either a Governor or King . 
Here it is used in the sense of exulting . 


Are you a Monkey ? 
Here it is applied in case of abasing . 


Can the sugar cane be bitter ? 

Here it is used ironically , to signify negation ; for 
the sugar cannot be bitter . 

Who can it be that did so ? 
Here it denotes doubt.- ( Vide Soo . 4 ) 


The particle qú is used to shew different ideas . 
He has a right to come to me . 

By this particle gu the negative is meant ; that is , 
he is withhold coming to me . 

It is an army that strikes terror even into the 
mind of the best soldier . 

Here it is used to make the army great or emi 
nent . 


This is a body composed of so offensive matter 
that even the meanest class of men would not like it . 

In this phrase the particle 21 is used to express 
great dislike to the body . 
Give thou either ten or eight . 

Here it is used to signify option . 
Satten also came . 

Here the particle implies that besides Satten sev 
eral others came . 


96 


தமிழிலக்கணம் 


கவனிப்பு 

இவ்விடைச் சொல் பல புள்ளிகளையொன்றாகச் சேர்த்திடுவதில் 
இணைக்கப்படுமாகிலது கடைசித் தொகைக்கு முன்னாகவே எப்போதும் 
வைக்கப்படுகின்றது . 

கல்வி செல்வம் ஒழுக்கம் பெறுவாருமுளர் 
அறம் பொருளின்பம் வீடு நான்குஞ் சொல்வது நூலே . 

இந்த உம்மை இந்த வாக்கியத்தில் பொருளை முடிவு செய்யும் பொருட்டு 
இவ்வெண்ணுக்கருகிலுபயோகிக்கலாயிற்று . 


சாத்தனும் கொத்தனும் போயினர் 
இவ்விடத்தில் அது 
அது இரண்டு 

எண்களைச் சேர்ப்பதற்காக 
உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது . 
பாலுமா மருந்துமாம் 

அது இவ்விடத்தில் ஆக்கத்தைக் காட்ட உபயோகிக்கலாயிற்று . 


மன் என்னுமிடைச்சொல் பல வாக்கியங்களிற் பிரயோகமாதலினாலே 
யறுவகைப் பொருள்களை விளக்குகின்றது . 
கூரியதோர் வாண்மன் 

இந்த இடைச்சொல் இழந்து போன அந்த வாளரியதென்று 
காட்டுவதற்காகவுபயோகப்பட்டிருக்கின்றது . 


நெடியன்மன் 

இவ்விடத்தில் இந்த இடைச்சொல் அவன் வலியனுமென் றுணர்த்துதற்குப் 
பிரயோகித்திருக்கின்றது . 


சிறியது பெறினுமெனக்கீயுமன்னே . 

இவிடத்தில் அது கிடைப்பதற்கு அரிதென்பதைக் காட்டுகின்றது . 


எந்தை யெமக்கருளுமன் 

இவ்விடத்திலது மிகுதியை விளக்குகின்றது . 


மன்னா, உலகத்து மன்னியதுபுரிமே . 

அது இவ்விடத்தில் நிலை பெறுதலை யுணர்த்துகின்றது . 
இவ்விடத்தில் மற்று என்னுமிடைச்சொல் சிறப்பு விதிக்காக வருகின்றது . 

மற்றறிவா நல்வினையாமிளையமென்னாது கைத்துண்டாம் போதே 
யறஞ்செய்க . 

இவிடத்தில் மற்றென்னுமிவ்விடைச் சொல் கருத்திலுள்ள காரியத்தை 
முயற்சிக்கிற வினைச் சொல்லுக்கு உபயோகிக்கப் பட்டிருக்கின்றது . 


TAMIL GRAMMAR 


97 


REMARK 

If this particle ( 26 ) is to be joined in connecting 
the different items together , it is always placed before 
the last number . 

There are people capable of attaining learning , 
wealth and humanity . 

It is the only book which treats of the nature of 
charity , of acquiring wealth and happiness and of sal 
vation in all four. 

The qu is used in this scheme near the aggregate 
number four , in order to render the sentence perfect. 


Satten and Cotten went away . 
Here it is used to connect two numbers . 
It will become both milk and medicine . 

It is used here to shew the advantage .- ( Vide Soo . 
6 , 7 and 8. ) 


The particle 1060 by its application in various 
pharases conveys six different ideas , 

The sword was sharp though . 

This particle is used here to shew that the sword 
lost was good in its kind . 


He is a tall man too . 

Here the particle is applied to convey a sence 
that he is a strong man also . 


Though you should get a little , give it to me . 
Here it shews the scarcity of obtaining . 


My father bestows much upon me . 
Here it signifies much . 


O King ! grant me what exists in the World . 

It simly shews here the existence . - ( Vide Soo . 13 ) 
Here comes the particle wrigjú for definition . 

When you have money , do you charity without 
telling , that you can think of it hereafter as you are 
now young . 

Here the particle wog is applied to the verb which 
actuates the object of view.- ( Vide Soo . 14 and 15. ) 


98 


தமிழிலக்கணம் 


இக்கொல் என்னுமிடைச்சொல் சில வாக்கியங்களில் ஓசையை நிறைக்க 
அசைகளாக உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது . சிலவிடங்களில் 

அது 
சந்தேகப்பொருளை விளக்க வைக்கப் பட்டிருக்கின்றது . 

கற்றதனாலாய பயனென்கொல் ( ஞானமில்லாமல் ) 
இவ்விடத்தில் கொல் என்னுமிடைச்சொல் பொருள் தொடராக அசையாக 
நிற்கின்றது . 


இவ்வுரு ஆண்கொல் பெண்கொல் 
மேற்கூறிய இடைச் சொல்லையிவ்விடத்துபயோகித்தலினாலே 
ஐயப்பொருள் விளக்கப்பட்டிருக்கின்றது 


அந்தில் என்னுமிடைச்சொல் ஒரு வாக்கியத்தில் இசை நிறைக்கவும் 
இடப்பொருளை குறிக்கவுமுதவுகின்றது . 

அந்தில்கச்சினன் மன்னவன் 
இவ்விடத்தில் அந்தில் என்னுமிடைச்சொல் அசையாகப் 
பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது . 

உன் சேயிழையந்திற்றுஞ்சும் 
இவ்விடத்திலிவ்விடைச் சொல்லிடத்தை வெளிப்படுத்த உபயோகிக்கப் 
பட்டிருக்கின்றது . 


ஆங்கு என்னுமிடைச்சொல்லும் மேற்காட்டிய பிரயோகங்களுக்குள்ளா 
கின்றது . 


அம்ம என்னுமிடைச்சொல் இரண்டிடங்களைப் பூர்த்தி செய்கின்றது . 
ஒன்று ஒரு வாக்கியத்திலிருக்கிற இசைக் குறைவை நிரப்புகின்றதா 
யிருக்கின்றது . மற்றொன்று கேள் என்னுஞ் சொல்லை நடத்துகிறதா 
யிருக்கின்றது . 

அது மற்றம்ம . 

இவ்விடைச் சொல் முற்றும் வாக்கியத்தினுடைய மாத்திரையைப் பூர்த்தி 
செய்கின்ற அசைச் சொல்லாயிருக்கின்றது . 

அம்ம வாழி தோழி 


தில் 


என்னுமிடைச்சொல் வேறு வேறு பொருளை 

விரிக்க 
வழங்கப்படுகின்றது . 

அரிவையைப் பெறுக தில்லம்மயானே 
இவ்விடத்தவ் விடைச்சொல் காதலை விளக்க வுபயோகத்திருக்கின்றது . 

என் என்று இவ்விடைச் சொற்கள் இங்கிலீசு கூட்டிடைச் சொல்லாகி that 
என்பதின் செய்கையை நடத்துகின்றது . ஆயினும் அது பெயர்ச்சொல் வினைச் 
சொற்களுடன் சேர்க்கப்படுகின்றது . மேலும் இவ்விடங்களில் எச்சரிக்கையையும் 
ஒப்பிடுதலையையும் விளக்குகின்றது . 


TAMIL GRAMMAR 


99 


The particle 6876 is used simply as expletive to 
supply the defect of voice in some sentences . In some 
it is employed to express doubt . 

It learning ( without virtue ) what benefit can 
there be ? 

Here the particle 68760 stands simply as an exple 
tive . 


Unknown whether this figure is male or female . 

The doubt is implied here by the use of the said 
particle . - ( Vide Soo . 16. ) 


The particle 21 foi serves to supply the defect of 
quantity in a phrase and to point out the place . 

Dressed in cloth was the king . 

Here the particle 46 flou is used simply as 
expletive . 


an 


Your wife will sleep there . 
Here the particle is used to express the place . 


The particle so also undergoes the similar ap 
plications . - (Vide Soo. 18 ) 


gou . This particle performs two offices; the one is 
the supplying of the defect of voice in a sentence and 
the other is that which the word " hear " performs. 

That is all . 

It is here merely an expletive , making the quan 
tity of the sentence perfect. 

Hearest thou , fellow woman , you will prosper. 
( Vide . Soo.19 ) 


Hoi This particle is made use of to express different ideas . 
O Ammah ! none but I should have the girl . 
Here the particle is applied to denote love . - ( Vide 


Soo . 12 ) 


These particles perform the office of the English 
Conjunction “ that ; ” but it is added to the Verbs and 
Nouns , and in some places it signifies rapidity and 
comparison 


100 


தமிழிலக்கணம் 


இன்னமும் அவைகள் பல பொருள்களை எண்ணுவதினு மிருக்கின்றன . 
பண்புகளைத் தொழிற்பண்புகளாய்ச் செய்யவுஞ் சேர்க்கப்படுகின்றன. 

மைந்தன் பிறந்தானெனத் தந்தையுவந்தான் 
உறையூரை நல்லவூரென்று சொல்லுகிறேன் 
பறவை பொள்ளென்று அல்லது பொள்ளெனப் பறந்தது . 
ஓர் எருமை குட்டத்தில் துடுமெனப் பாய்ந்தது . 
நிலனென , நீரென, தீயென , வளியென , வானெனப் பூதங்களைந்து 
வெள்ளென் வெளுத்தது 
ஒடு ஓடு தெய்ய , இவைகள் சுத்த அசைகள் . 
மா என்னுமிவ்விடைச்சொல் முன்னிலையில் வழங்கப் படுகின்றது . 
நீ உண்கமா . 


கவனிப்புகள் 

சாத்தன் கொத்தன் இருவரும் வந்தார் என்னுமிவ்வாக்கியம் கூட்டிடைச் 
சொற்களின்றி நின்ற போதினும் இலக்கண நெறியாகவே யிருக்கின்றது . 
ஏனெனில் இரண்டு எண்களுமீற்றிற் சேர்க்கப்பட்டிருகின்றன. இவ்வாறான 
சொற் சேர்க்கைகளைச் செவ்வெண் என்று சொல்லப்படும் . 

எ என்றா எனா இவ்விடைச் சொற்கள் பிரிப்புக் கூட்டிடையைப் போல் 
ஒவ்வொரு மனிதனையுந் தனித் தனி காட்டுகின்றது . 

சாத்தனே கொத்தனே யிருவரும் வந்தார் . 
சாத்தனென்றா கொத்தனென்றா இருவரும் வந்தார் . 
சாத்தனென்னா கொத்தனென்னாயிருவரும் வந்தார் . 


உம் , என , என்று , ஓடு இவ்விடைச் சொற்கள் ஈற்றில் எண்ணைப் 
பெற்றாவது பெறாமலாவது கூட்டிடைச் சொற்களாக வழங்கப்படுகின்றவை . 
உதாரணம் 

சாத்தனுங் கொத்தனுமிருவரும் வந்தார் . 
சாத்தனென கொத்தனென இருவர் வந்தார் 
சாத்தனென்று கொத்தனென்றிருவர் வந்தார் 
சாத்தனொடு கொத்தனொடு இருவர் வந்தார் 
சாத்தனுங் கொத்தனும் வந்தார் பிறவுமன்ன. 


மேற்காட்டிய நான்கிடைச் சொற்களையுமடிக்கடி கூறுவதைத் தடுக்க சில 
இலக்கணிகள் அடியில் வருகின்ற உதாரணங்களைப் போல் வாக்கிய முடிவில் 
அவைகளில் எதனையேனும் வைக்கிறார்கள் . 

வினை பகையென்றிரண்டு 
பகை பாவமச்சம் பழி யென நான்கு 
பொன் வெள்ளி செம்பொடு மூன்று 
வினையென்று பகையென்று இரண்டு . 


TAMIL GRAMMAR 


101 


They are moreover employed in enumerating dif 
ferent things and added to adjectives to make them 
adverbs . 

The father was glad that he begot a son . 
I say that Woriyoor is a good village . 
The bird flew with vehemence . 

A buffalo leaped into a tank , which produced a 
noise " Doodoom . " 

Earth , water , fire , wind , sky , in all five elements . 
The day broke clearly .- ( Vide Soo . 17 ) 
These are mere expletives , 
This particle is used in the 2nd person 

Eat thou . - ( Vide Soo . 20 ) 
OBSERVATIONS 

Sautten , Cotten , these two persons came . This 
sentence , though standing without connecting particle , 
is yet grammatical, because they are connected by the 
addition of the last word two . This mode of construc 
tion is called 
செவ்வெண் , 

These particles point out individually the num 
ber of persons as disjunctive conjunctions . 

Sautten , Cotten , these two persons came . 


These particles also are of the same kind as the fore 
going ones . 

These particles are used as copulative conjunc 
tions , with or without the enumeration of numbers in 
the end . 


To prevent the frequent repetition of the said four 
particles, some Grammarians place any of them at the 
end of a sentence , as in the following examples . 


( Vide Soo . 10 ) 


1021 


தமிழிலக்கணம் 


ஒரு வாக்கியத்தில் வினைச் சொற்களும் யாதொரு கூட்டிடைச் 
சொல்லின்றி அடியில் வருகின்ற உதாரணங்களின்படி நிற்கின்றன . அது 
இலக்கணவழுவன்று . 

மயிலாடக் குயில்வாட மாமுகிலெழுந்தது . 
மியா . 

இத்தை . 
இகம் . 

வாழிய. 
மோ . 
மதி . 
அத்தை . 

யாழ் . 


மாள . 


ஈ .. 


இவ்விடைச்சொற்கள் பொருளற்றவைகளாயினும் ஏவல் 
வினையொழுங்கில் மாத்திரம் அடியில் வருகின்றவு தாரணங்களின் 
படியுபயோகிக்கப்படுகின்றன . 

நீ சென்மியா . 
தண்டுறையூர்காணிக . 
கண்டது மொழிமோ. 
சென்மதிபெரும் . 
குறுமகளுள்ளிச் செல்லத்தை . 
நீயொன்று பாடித்தை . 
வாழி வாழிய. 
தவிர்ந்தீகமாள. 
சென்றீ . 
செய்வினையிடத்துச் செலவயர்ந்தியாழ . 
யா . ஒரும். 
கா . போலும் . 
பிற . 

இருந்து . 
பிறருக்கு . 

இட்டு . 
அரோ , 

அன்று . 
ஆம் . 

தாம் . 
இகும் . 

தான் . 
சின் . 
குரை . 

நின்று . 


போ . 
மாது . 


கின்று . 


இவ்விடைச்சொற்கள் எவ்வளவும் பொருள்கொடாத வைகளாயினும் 
அவைகள் பல வாக்கியங்களில் மாத்திரையைப் பூர்த்தி செய்யப் பிரயோகிக்கப் 
படுகின்றன . 

யா பன்னிருவர் மாணாக்கர் . 
இவளைக் காண்டிகா. 
ஆயனையல்லபிற. 


TAMIL GRAMMAR 


103 


The Verbs also stand in a sentence without any 
connecting particle ; and this is not ungrammatical , as 
in the following examples ; 

The great cloud rose up which made the pea 
cocks dance , the singing birds pensive . 


( Vide See 11 ) 


These particles are of no signification , but are 
used in the Imperative Mood only ; as in the following 
examples . 

Go thou . 
Look at the village which is cold . 
Tell what you saw . 
Go you , a respectable man . 
Go thou thinking of the little Girl . 
You sang one . 
Be thou blessed . 
Give thou excepting some . 
Go thou . 
Detest the place you were to go to 


( Vide See . 21 ) 


These particles are of no meaning whatever , but 
they are used to supply the defect of quantity in the 
different phrases . 

Twelve disciples . 
Look at this woman . 
Not the shepherd . 


104 


தமிழிலக்கணம் 


நசைபிறக்கொழிய. 
அரசன் வந்தனனரோ . 
நாயகன் பிரியின் நாயகி வாழாதென்போ. 
உரைத்தனர் மாதோ . 
காண்டிகு மல்லமோ . 
என்றிசினோரே , 
பல் குரைத்துன்பம் . 
அஞ்சுவதொருமறனே . 
வருந்தினைபோலும் . 
எழுந்திருந்தன் . 
பிளந்திட்டான் , 
சேரதுமன்றே 
ஊரெலாம்பணியுமாம் . 
நீர்தாம் . 
அவன்றான் . 
ஆசைகொண்டிருக்கின்றேன் . 
துணையாய் நின்றான் . 


நான்காவதியல் 

உரிச்சொல்லை நடாத்துதென்று சொல்லப்படும் . 

அதுநடாத்துஞ் சொற்கள் இங்கிலீஷ்லக்கணசாஸ்திரப் படிக்கு Abstact 
Noun ஆகவும் Verbal Noun ஆகவுமிருக்கின்றன . 

தமிழிலக்கணிகள் அவ்வுரிச்சொற்கள் பெயர்க்கும் 
வினைக்குமுரித்தானதென்று சொல்லுகிறார்கள் . 

தமிழிலக்கணிகள் சொல்லுகிறபடி பெயர்ச்சொற்களிலிருந் 
துண்டாகியவுரிச் சொற்களாவன . 

அறிவு . 
அருள் . 
ஆசை. 
அச்சம் . 
மானம் . 
நிறை . 
பொறை , ஓர்ப்பு. 
கடைப்பிடி . 
மையல் . 
நினைவு . 
வெறுப்பு. 
உவப்பு . 
இரக்கம் . 


TAMIL GRAMMAR 


105 


Let the love be gone . 
The King came . 

If the husband separate , why would not the wife 
live ? 

Said they . 
Cannot we see ? 
They said . 
Different afflictions. 
It will be an act of justice or charity to fear sin . 
You are suffering. 
I rose . 
He broke or spilt it . 
We shall reach . 
The whole of the villages will submit . 
You are . 
He is . 
I am seized with love . 
He bore me company . 

( Vide See . 22 ) 


CHAPTER IV 

Professes to treat of Adjectives, or gifsGernst 
which according to the principles of English Grammar 
appear to be abstract verbal or participal Nouns and 
Nouns derived from Adjectives. 
The Tamil Grammarians say 

that 

the 
are words added to the Nouns and verbs as their pe 
culiar property - ( Vide See 1 ) 

Abstract Nouns , or Adjectives derived from 
Nouns , as the Tamil Grammarians call them : 

Knowledge . 
Grace or mercy . 
Love or affection . 
Fear . 
Honesty respetablility 
Nobility , Emineuce , Morality . 
patience . 
Preverance . 
Love , lowdness . 
Thought . 
Destestation . 
Pleasure . 
Compssion . 


106 


தமிழிலக்கணம் 


நாணம் . 


கோபம் . 
துணிவு . 
பொறாமை . 
அன்பு. 
துன்பம் . 
இன்பம் . 
இளமை . 
மூப்பு . 
இகல் , 
வென்றி. 
தீமை . 
ஊக்கம் . 
மதம் , 
மறம் . 
மறவி , 
வட்டம் . 
இருகோணம் . 
முக்கோணம் . 
சதுரம் . 
நெடுமை. 
குறுமை . 
நற்கந்தம் . 
துற்கந்தம் . 
வெண்மை . 
செம்மை . 
கருமை . 
பொன்மை . 


பசுமை . 


கசப்பு . 
புளிப்பு. 
இனிப்பு . 
உப்பு . 
வெம்மை . 
தண்மை 
மென்மை . 
வன்மை 
நொய்மை . 
சீர்மை . 
புசித்தல் , 


TAMIL GRAMMAR 


107 


Shame , modesty . 
Anger . 
Courage , boldness . 
Envy . 
Affection . 
Poverty - Indigence . 
Pain . 
Pleasure or hapiness . 
young age . 


Old age 


Eumity . 
Conquest . 
njury - Misclrief . 
Cheerfulness , 
Arrogance - paide . 
Heroism . 
Forgetfulness. 
Circle . 
A figure having two angles . 
Triangle . 
Squire . 
Talmess . 
Shortness . 
Good smell . 
Bad smell or stink . 
Whiteness . 
Red . 
Blackness . 
Gold colour or Yellow colour . 
Green , 
Bitterness . 
Sourness . 
Sweetness . 
Saltnness . 
Heet . 
Coldness . 
Softness . 
Hardness . 
Thinness . 
Good order , good state . 

( Vide Soo . 11 , 12 , 13 and 14. ) 
Eating . 


108 


தமிழிலக்கணம் 


தூங்குதல் . 
தொழுதல் . 
அணிதல் 
பிழைத்தல் . 
தோன்றுதல் 
மறைத்தல் 
வளருதல் , 
நீங்குதல் . 
அடைதல் . 
நீங்குதல் , 
நடுங்குதல் . 
இசைதல் . 
ஈதல் . 


சால . 


உறு . 


தவ . 


நனி . 


கூர் . 
கழி , 
மாற்றம் . 
நுவர்ச்சி , 
செப்பு . 


உரை. 


கரை . 


நொடி . 
இசை, 
கூற்று . 
புகல் , 
மொழி . 
கிளவி . 
விளம்பல் . 
அறைதல் . 
பாட்டு . 
பகர்ச்சி . 
இயம்பல் . 


TAMIL GRAMMAR 


109 


Sleeping 
Praying - Worshiping . 
weering 
Living . 
Appearing 
Concealing- hiding. 
Growing . 
Faving wethering . 
Attaining . 
Seprating . 
Trembling 
Yielding or agreeing 
Giving . - ( Vide soo . 15. ) 


These are line English Adjectives . - 


( Vide Soo . 16. ) 


110 


தமிழிலக்கணம் 


முழங்கல் . 
இரட்டல் . 
ஒலித்தல் . 
கலித்தல் . 
இசைத்தல் . 
துவைத்தல் . 
பிளிறல் .. 
இரைத்தல் . 
இரங்கல் . 
அழுங்கல் . 
இயம்பல் . 
இமிழ்தல் . 
குளிரல் . 
அதிர்தல் . 
குரைத்தல் . 
கனைத்தல் . 
சிலைத்தல் . 
சும்மை . 
கௌவை . 
கம்பலை . 
அரவம் . 
ஆர்ப்பு . 
கடியென்னுஞ் சொல் வகையான பொருளையுடைத் தாயிருக்கின்றது . 
காப்பு . 
கூர்மை . 


வாசனை . 
விளக்கம் . 
அச்சம் . 
சிறப்பு. 
விரைவு. 
மிகுதி , 
புதுமை. 
ஒலித்தல் . 
நீக்கல் . 
மணம் . 

எரிப்பு , 
சிந்திப்பு 

மேற்காட்டியவுரிச்சொற்களைப் பெயர்ச்சொற்களுடன் சேர்க்கப்படுகிற 
வகையை கூறுவது . அதிகாரத்தில் விரித்துக் கூறப்படும் . 


TAMIL GRAMMAR 


111 


The word sl has thirteen different meanings 
Guard 
Sharpness 
Smell 
Brightness 
Fear 
Eminence 
Hastees 
Excess 
Newness 
Sounding 
Avoiding 
Marriage 
Harshness- ( Vide See.16 ) 


NOTE 


The mode in which the above g_f18 Qonga 6 are 
joined to Substantives is explained in the 3rd Part . 


112 


தமிழிலக்கணம் 


ஐந்தாவதியல் 


திசைச்சொற்களைச் சார்ந்தது 
தள்ளை . 

தாய் . 
அச்சன் . 

தந்தை . 
கையர் . 

வஞ்சர் . 
கிழார் . 

தோட்டம். 
பாழி , 

சிறு குளம் . 
செய் . 

வயல் . 

புளி . 
எலுவன் . 

தோழன் . 
அந்தோ . 

ஆச்சரியம். 
கரை . 

குளிர் . 
பாண்டில் . 

எருது . 
கொக்கு . 

மாமரம் . 


எகின் . 


மூன்றாம் பிரிவு 
பொதுவிதி 

இவ்வதிகாரம் இங்கிலீசிலக்கண சாஸ்திரத்தின்றொடர் 
மொழியியலைப்போல் மற்றவதிகாரங்களிற் கூறாது ஒழிந்த விதிகளையும் 
உருவகவலங்காரங்களையும் பிறவற்றையுமடக்கிக் கொண்டிருக்கின்றன . 
1 வது விதி 


ஆகு பெயர் . 


பொருள் இடம் காலம் (மிருகங்கள் மரங்கள் முதலானவைகளின் ) சினை 
குணம் தொழில் அளத்தல் எண்ணல் எடுத்தல் கருவி முதலானவைகளைக் 
காட்டுகின்ற அநேகம் பெயர்ச் சொற்களிருக்கின்றன . ஆயினும் அவைகள் 
எவற்றை விவரிக்க வினாவ வுள்ளாக்கப்படுகின்றனவோ அவற்றிற்குரிய 
பொருள்களை யுணர்த்துகின்றன . 
பொருளாகுயெர் 
1 . தாமரை புரையுங்காமர் சேவடி ( ஊருணியில் அல்லது தடாகத்தில் 

முளைக்கின்ற ஒருமுதல் . ) 
இவ்விடத்திற்றாமரை யென்னுமொழியை 

அதனுடைய 
மலரெனக்காட்டியிருப்பதால் அடிகள் தாமரைப் பூவையொத் 

திருக்கின்றவெனப் பொருளாக்க வேண்டும் . 
2. ஆம்பனாறுந் தேம்பொதிகிளவி ( ஒரு புட்பம் ) தேனைப் போலிருந்த 

சொற்களைக் காட்டுகின்றது . 
ஒரு புட்பமாகிய ஆம்பலென்னுஞ் சொல்லிதழுக்கு உவமானிக்கப் 
பட்டிருக்கின்றது . 
அடியில் வருபவை இங்கிலீசிலக்கணத்தில் வழங்குகின்ற அலங்காரச் 
சொற்களைப் போன்றிருக்கின்றன . 


TAMIL GRAMMAR 


113 


CHAPTER V 


OF FOREIGN WORDS 

Mother 
Father 
Enemy 
Garden 
A small tank 
A field or land 
Tamarind 
A Companion . 
Alas 
Coldness . 
A Bullock . 
A Mango Tree . 


( Vide See . 15 of the Chapter ) 
PART III 
GENERAL RULES 

This part like Syntax in English contains excep 
tions to several Rules in other parts , and treats of fig 
ures of speech and other subjects . 


RULE - 1 

There are several Nouns denoting substances , 
places , time , limbs of animals , trees , quality , actions , 
measure , number , weight, instrument , & c .; but they 
all convey such meanings as the subjects to which 
they are made to relate , demand . 


NOUNS DENOTING OBJECTS OR THINGS 
1 . The beautiful feet are like Thamary ( a plant grow 

ing in ponds or tanks ) . 
Here the word " Thamary " is construed as the flower 
of the plant ; therefore the feet should meant re 

sembling the Tamary flower . 
2 . 

The lip like ambel ( a flower ) oft convey s words full 
of honey scent . 
The word ambel which is a flower is taken as lip . 
The following are figures like metonomy in English . 


114 


தமிழிலக்கணம் 


4 . 


3 . விளக்கு முறிந்தது . 

இவ்விடத்தில் விளக்கென்னுஞ் சொல்லினால் தனதுதானமாகிய 
ண்டெனவெண்ணப்படுகின்றது . 

தமிழ்ப்பாஷையில் 
தானியாகுபெயரெனக் கூறப்படும் . 
திருவாசகம் . 

இம்மொழி அப்பெயரினால் வழங்குகின்ற நூலையுணர்த்து கின்றது . 
5 . அலங்காரம் . 

இவ்வார்த்தை அலங்காரத்தை யுணர்த்துகிறவொரு நூலுக்காகின்றது . 
6 . திருவள்ளுவர் ஒரு இயற்பெயராயிருக்கின்றது . 

இது அப்பெயரினையுடைய ஆசிரியாரலியற்றிய வரிய நூலைக் 
குறிக்கின்றது . 

சுருக்கிச் 

சொல்லுமிடத்து நூலாசிரியரது 
பெயர் நூலுக்காயிற்று . 
இடவாகுபெயர் 
7 . அகனமர்ந்து செய்யாளுறையும் . 

இடத்தை விளக்குகின்ற அகன் என்னுமொழி மேற்காட்டின வாக்கியத்தில் 

மனமெனப்பொருள் தருகின்றது . 
8 . புறங்கொடையறியாமறந் திகழ்வேலோன் (உயுத்தத்தி லெனப்பொருள் ) 

வெளியிடமென்னும் பொருளைக் காட்டுகின்ற புறம் என்னுஞ் சொல் 

மேற்காட்டிய வாக்கியத்தில் முதுகு என்றெண்ணப் படுகின்றது . 
காலவாகு பெயர் 
9 . காரறுக்கப்பட்டது . 

கருமையை யுணர்த்துகிற இக்காரென்னுஞ் சொல் அந்நிறத்தையுடைய 
மேகத்துக்காகி அது அம்மெகம் பெய்யுமாரிக் காலத்துக்காகி அது 
அக்காலத்து விளையு நெல்லை அந்தக்காலப் பெயரினாலெ 

பகுத்துணர்த்து கின்றது . 
10 . 

கார்த்திகை பூத்தது . 
கார்த்திகை மாதம் என்பதினாலே அது விளைவிக்கிற காந்தள் புட்பமெனப் 

பொருள்படுகின்றது . 
சினையாகுபெயர் 
11 . அறுபதமுரலும் . 

அறுபதம் . இவ்விடத்தில் இலட்சணையாக வண்டு என்பதைக் 
காட்டவுபயோகமாகின்றது . 
புளி முளைத்தது . 
இதுவும் புளியென்னுமொளியினாலே புளியம்பழமெனவும் மரமெனவும் 

கருதப்படுகின்றது . 
குணவாகுபெயர் 
13 . நீலஞ் சூடினாள் . 

நீலமென்னுஞ் சொல்லினாலந்நிறத்தையுடைய குவளைப் பூவெனக் 

கொள்ளப்படுகின்றது . 
14 . 

உலகங்கொடிது . 
உலகமென்னுமொழியினால் சனங்களென்ற ருத்தமாகின்றது . 


12 
. 


TAMIL GRAMMAR 


115 


3. The light is broken . 

Here the Lamp - stick is meant by the light ; and it 

is called giroflwn s Quwi in Tamil . 
4 . A celebrated word . 

This word signifies the book which is called by 

that word , 
5 . Beauty 

This word signifies Rhetoric . 
6 . Teroovalloovar is a proper name . 

It signifies the celebrated work complied by the 
author of that name . In short , by the name of the 

author his work is meant . 
NOUNS DENOTING PLACES 
7 . The sayal or the deity of fortune will remain agree 

ably in the mind . 
The word 98507 which signifies place , convey s the 

meaning of mind in the above pharase . 
8 . A man having a javelin which threatens murder , 

and who was never seen show his back ( meaning 
in battle ) . 
The word upů which has the meaning of the tem 
exterior , is meant " 4969 or back in the above sen 

tence . 
NOUNS DENOTING TIME 
9 . The Car -paddy is reaped . 

The word 47 signifies blackness as well as the 
cloud which has that colour . 57457600 signifies rain : 

is 
season . The paddy cultivated in that season 

distinguished by the Name of that season . 
10. Kartigny month is in blossom . 

By the month org: 696015 the Kaade ! ſlower which it 

produces is meant . 
OF NOUNS DENOTING LIMBS 
11. The six feet hums . 

The six feet are figuratively used here to signif : 

the Bee . 
12. The sour is grown . 

This is also a figure . By the word sour , the Tama 

rind fruit and tree is meant . 
OF NOUNS DENOTING QUALITIES 
13. She adorned blue . 

Být the word blue , the Cooral flower which is of 

that colour is meant . 
14. The world is bad . 

By the world ( Louis ) the people are meant. 


116 


தமிழிலக்கணம் 


தொழிலாகுபெயர் 
15 . வற்றலுண்டான் . 

வற்றலென்னுமொழியினால் உலர்ந்த காய்கனிகளெனப் பொருளாகின்றன . 
அளவைமுதலான வாகுபெயர்களாவன 
16 . 

அரை . 

எண்ணை விளக்குமிவ்வார்த்தை இடுப்பையுமுணர்த்துகின்றது . 
17 . கால் . - இஃது அவயவமாகிய காலையுணர்த்துகின்றது . 
18 . துலாக்கொல் . 

இவ்வார்த்தையால் தராசுக்கோலென்றாம் . 
19 . நாழி 

முகத்தலளவைக் கருவியாகிய நாழியென்னுமிச்சொல்லி 
னாலவ்வாறே யெண்ணப்படுகின்றது . 
கீழத்தடி . 
மேலத்தடி, 
இம்மொழிகளினால் பயிர் நிலங்களெனப்படுகின்றன . 

ஒன்றொழிபொதுப்பெயர் அல்லது ஆண்பாலையாவது பெண்பாலையாவது 
காட்டுகின்ற மொழிகள் . 

ஆயிரமக்கள் போர்க்குப் போயினார் . 
மேலேமக்கள் 

என்னுஞ்சொல் போர் என்னுங் குறிப்பினால் 
ஆண்பிள்ளைகளை விளக்குகின்றது . 

பெருந்தேவியின் பிரசவகாலத்தில் நால்வர் மக்களிருந்தார்கள் . 
இவ்விடத்து மக்களென்னுஞ் சொல் 

பெண்களை 

மாத்திரங் 
கொள்ளுகின்றது . 

பெற்றம் ( காளை அல்லது பசு ) இப்பெற்றம்பால் கொடுத்தது . 

இவ்விடத்திற் பெற்றமென்னுஞ் சொல் பசுவென்பதை மாத்திரங் 
காட்டுகின்றது . 

இப்பெற்றமுழவொழிந்தது . 

இங்ஙனம் பெற்றமென்பது எருதை மாத்திரமுணர்த்து கின்றது . 
இரண்டாவது விதி 

ன் , ள் , ர் , ய் என்னுமீறுகளில் முடிகின்ற பெயர்ச்சொற்களும் 
வினைச்சொற்களும் சிலவிடங்களில் அவைகளின் அயலெழுத்தாகிய ஆகாரம் 
ஓகாரமாகித் திரிகின்றன . 
வில்லான் 

வில்லோன் . 
தொடியள் 

தொடியோள் . 
நல்லார் 

நல்லோர் . 
கொடுத்தாய் 

கொடுத்தோய் . 
மூன்றாவது விதி 

வேற்றுமையுருபுகளும் தெரிநிலைவினைமுற்று பெயரெச்ச வினையெச்ச 
விகுதிகளும் எதிர்மறையாங்காலத்து மியல்பாகவே யிருக்கும். 

உம். : - குடத்தை வனைந்தான் . 
வாளாலெறிந்தான் . 
நடந்தான் . 
நடந்த . 
நடந்து . 


TAMIL GRAMMAR 


117 


OF NOUNS SIGNIFYING ACTIONS 
15. He ate what was dry . By the word u go the dried 

fruits are meant . 
NOUNS OF MEASURES , & C. 
16. A half . 
This word of number signifies also the hip . 
17. A quarter . This signifies also leg . 
18. The beam of a scale . By this word the scale also 

is meant . 
19. A number 

By this word the Vessel with which a measure 
ment is made is likewise meant . 

East stick . West stick . By these words the arable 
lands are implied .- ( Vide See.33.of Ouflw .. )Words used in 
both sexes . A thousand people went to war . 

The word 1686 signifies men above by its being 
applied in the point of war . 

At Peroondavie s labour there were four people . 
Here the word 1686 means women alone . 
A Bullock or Cow . 

this பெற்றம் gave milk.Here the word பெற்றம் signifies 
Cow alone. This mumpu left off ploughing . 

Here the word Gummi signifies an Ox alone . - ( Vide 
See . 1 of Wunsw .) 
RULE . II 

The Substantives and verbs ending in 
hot, bit, ii , w change their preceding letter % into a on some 
accounts . A bow man . A woman wearing bracelets . Good 
people . You gave.- ( Vide See . 2. ) 
RULE - III 

The particles denoting cases of nouns and the 
terminations of the Conjugated Verbs as well as Par 
ticles of both kinds பெயரெச்சம் and வினையெச்சம் do not 
undergo variations in the negative form of speech . 
NEGATION 
He would not make a pot . 
NEGATION 
He would not out with a sword . 
NEGATION 
He would not walk . 
NEGATION 
That which has not walked . 
NEGATION 
Not having walked ( Vide See.3 ) 


118 


தமிழிலக்கணம் 


அடியில் 


நான்காவது விதி 

வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சங்களினுடைய தனிவசனங்கள் 
கூட்டிடைச் சொல்லன்றியில் தொடர் வசனங்களா கின்றன . ஆனால் ஒரு 
எழுவாயை மாத்திரங்கொள்ளும் . 

உண்டான் இருந்தான் ஓடினான் பாடினான் சாத்தன் , கற்ற கேட்ட 
பெரியோய் .,உண்டு இருந்து கிடந்து தூங்கிப் போனான் . 
ஐந்தாவது விதி 
பெயர்ச்சொற்களுக்கு முன்னும்பின்னும் 

வருகின்ற 
திருஷ்டாந்தாப்படிக்கு வினைச்சொல்லுபயோகிக்கப்படுகின்றது . 

வந்தான் சாத்தன் , சாத்தன் வந்தான் . 
ஆறாவது விதி 

1. ஒரு வினாவில் அஃறிணைப்பெயரும் ஆண்பாற்பெயரு மிணைந்து 
வருகிற போது வெவ்வேறு பாலைக்காட்டுகிற விகுதியானது வெளிப்படையா 
யிருக்க வேண்டும் . அஃதாவது , 

அவ்விடத்திற்றோன்றுகிற உரு கட்டையா மகனா . 

தமிழ்வாக்கியத்தில் யா என்னும் வினாவிகுதி அஃறிணையையும் னா 
என்னும் விகுதி ஆண்பாலையும் காட்டுகின்றன . 

மேற்காட்டிய வாக்கியம் திணை பேதத்தை விளக்காதிருக்கு மாயின் 
இலக்கணவழுவாம் . அடியில் வருபவை இவ்விதியினுடைய வழுவாம் . 

கட்டையாமகனா தோன்றுகின்றது . 
கட்டையாமகனா தோன்றுகின்றான் . 
இவ்வசனங்களில் வினாவழுக்களிருக்கின்றன . 

2. வினாப்பொருளைக் கொடுக்கிற ஒரு வாக்கியத்தில் ஆண்பாற்பெயரும் 
பெண்பாற்பெயரும் விரவிவருகையில் பாலைக் காட்டுகிற விகுதிகள் அடியில் 
வருகிறவுதாரணத்தின்படி வெளிப்படையாயிருக்க வேண்டும் . 

அவ்விடத்திற்றோன்றுகின்ற உரு கட்டையாமகனா. 
வழு 

அவ்விடத்தில் மகனோ மகளோ தோன்றுகின்றான் . 

3. ஒருமைபன்மை யென்னுமிரண்டெண்களையும் விளக்குகிற ஒரு வினா 
வசனத்தில் அவ்வெண்களுக்குரிய வெவ்வேறான விகுதிகள் அடியில்வருகிற 
திருட்டாந்தாத்தின்படி விளக்கமாயிருக்க வேண்டும் . 

இச்செய்புக்கபெற்றம் ஒன்றோ பலவோ . 

பசு அல்லது எருது ஆகிய பெற்றமென்னும் சொல் எண்ணைக்குறித்து 
யாதொரு விகற்பமும் பெறாமல் இரண்டெண்ணிலுமுபயோகப்படுகின்றது . 

வினா அடியில் வருகிறபடிக்கு எழுதப்படுமாயின் சரியற்றதாயிருக்கும் . 

இச்செய்யிற் புகுந்தது ஒன்றோ பலவோ இச்செய்யிற் புகுந்தன ஒன்றோ 
பலவோ . 

அஃறிணையையும் ஆண்பாலையும் கொண்டிருக்கிற வினாவிற்கு 
விடைகொடுக்கிறபோது ஒரு பாலினுடைய விகுதி மற்றொன்றுக்காக 
வுபயோகிக்கப்படினும் அது இலக்கியமே . அதாவது , 

அங்ஙனந்தோான்றுகிற உரு கட்டையவ்வன் . 
அங்ஙனந் தோன்றுகின்ற உருமகனன்று . 


TAMIL GRAMMAR 


119 


are 


RULE IV 

Simple sentences consisting of the conjugated 
Verbs ; and of both kinds of particles (QuwQrės and 
olms Ow = 6 ) form members of a compound sentence 
without a connecting particle but with an agent . 
Sautten ate , was , ran , sang .. 

Ye who 
learned heard .He slept , having eaten , sat down , lain. 
( Vide See.4 ) 
RULE - V 

The verb is placed both before and after nouns , 
as in the following example . - ( Vide Soo ) . 
RULE - VI 

1. When nouns of the Masculine and Neuter Gen 
ders come together in a sentence of interrogation , the 
termination denoting the different sexes should be 
expressed : Namely , 

Is the figure which appears there a wood or man ? 

IN the Tamil sentence the termination of the in 
terrogatory wn shows the Neuter Gender , and termina 
tion or the Masculine Gender . The above phrase will be 
ungrammatical if no such distinction is made ; as to 
sexes . The following is the violation of this rule . 

Is that which appears there wood or man ? 
Is it a man or wood which appears there ? 
In these phrases interrogations are erroneous . 

2. When nouns of Masculine and Feminine Gen 
ders come together in a sentence of interrogation , the 
terminations denoting sexes should be expressed as in 
the following example . 

Is it a man or women that appears there ? 
VIOLATION 

3. In a sentence of interrogation which comprises 
both singular and plural numbers the different termi 
nations of the respective numbers should be expressed 
as in the following example 

Is the mungi which entered the field one or sev 
eral ? - The word Quými , a Cow or Bullock , is used in 
both numbers without any variation on account of 
number . The question will be incorrect if written as 
follows. Is it one or several ones that entered the field ? 

When answers to interrogations comprises both 
Neuter and Masculine Genders , the termination of one 
sex is used for the other and it is still grammatical : 
Namely , The figure that appears there is not a wood . 

The figure that appears there is not a man , - ( Vide 
Soo . 25 ) 


120 


தமிழிலக்கணம் 


ஏழாவது விதி 

1. ஒரு வாக்கியத்தில் ஒருயுவர்திணையாண்பாற் பெயரும் அஃறிணை 
யாண்பாற் பெயருமிணைந்திருக்கிற பொது முதலிற் சொன்ன ஆண்பாற் 
பெயரினுடைய விகுதியெ இருதிணைக்கு முதவுகின்றது . 

சான்றோன் திங்களுக்குச் சரியாவன் திங்கள் சான்றோனுக்குச் சரியாகு 
மென்றெழுதுகிறதற் குமாறாக திங்களுஞ் சான்றோனுஞ் சரியாவன என 
எழுதப்பட்டிருக்கலாம் . 

சான்றோனும் திங்களும் ஒருவரையொருவர் ஒப்பர் . 

2. ஒரு வாக்கியத்தில் ஒரு அஃறிணைப் பெயரும் ஆண்பாற் பெயரும் விரவி 
வருகையில் முதலிற்காட்டிய பெயரினுடைய விகுதியே 
இருதிணைக்குமுதவுகின்றது . 

குருடனும் ஊமையும் பலர் பசுக்கள் பல என்றெழுதுவதற்குப் பிரதியாக 
குருடனும் ஊமையும் பலவென்றெழுதப்படலாம் . 
3 . 

ஒரு வாக்கியத்தில் வெவ்வேறு பால்களையுடைய 
உயர்திணைப்பெயர்களும் அஃறிணைப் பெயர்களுங் கலந்து வருகையில் எந்தப் 
பால் விகுதியையுடைய பெயர்களேனும் மற்றவைகளனு மதிகமாயிருக்குமாகில் 
அவ்வதிகத் தொகைப்பட்ட பெயர்களினுடைய விகுதி திணையைக் குறிக்கிற 
யாவற்றிற்குமுதவாநின்றது . 

பார்ப்பார்தவர் சுமந்தார் இவர்கட்கு எனவும் பசு குதிரை இவைகட்கு 
எனவும் எழுதவேண்டியதற்கு வேறாக பார்ப்பார் தவர் சுமந்தார் பசு குதிரை 
இவர்கட்கு என்றெழுதக் கூடும் . 

4. ஒரு வாக்கியத்தில் ஆண்பாற் பெண்பாற்பெயர்கள் ஒன்றாய் 
வருகிறபோது இருபாற்கும் வேறுபாடு காட்டப்பட வேண்டியதில்லை . 
( எவ்வாறெனில் ) ஆண்பாலினும் பெண்பாலிழிந்த தாகையால் ஆண்பால் விகுதியே 
இரண்டிற்குமுதவுகின்றது . 

அவற்றின் உதாரணம் அடியில் வருகின்றது . 

அவனுமவன்றையலுமாண்டிலன் , 
எட்டாம் விதி 
பலபெயர்களையும் 

வினைகளையுங் கொண்டிருக்கிற 
சிலவாக்கியங்கள் அடியில் வருகிறவுதாரணத்தின்படி சாதாரணமாய் 
பொருள் கொடுக்கிற மற்ற வினைகளுடன் சம்பந்தப்படுகிற ஒரு வினையை 
யீற்றினிற்கின்ற பெயர்க்குச் சேர்க்கப்படுவதனாலே உண்டாகக்கூடும் . 

கறியைத் தின்றான் . 
சோற்றை விழுங்கினான் . 

நீரைக் குடித்தான் . என எழுதவேண்டியதற்கு மாறாக கறியைச் சோற்றை 
நீரை உண்டான் என எழுதக் கூடும். 
ஒன்பதாம் விதி 

ஆண்பாற் படர்க்கையொருமையில் வழங்குகிற சுட்டுப்பெயரை 
யுயர்வுப்படுத்த வேண்டியதற்காகப் பன்மையிலுமுபயோகிக்கக் கூடும் . 


பல 


TAMIL GRAMMAR 


121 


RULE 

VII 

1. When a noun of superior order of Masculine 
Gender and that of Neuter Gender are united together 
in a sentence , the termination of the noun of the 
former Gender answers for both sexes . 

Instead of writing சான்றோன் திங்களுக்குச் சரியாவன் ,, 
திங்கள் சான்றோனுக்குச் சரியாகும் it may be written திங்களும் 
சான்றோனும் சரியாவன . 

The wise man and moon make equal the one to 
the other . 

2. When a noun of Neuter Gender and one of 
Masculine Gender are united together in a sentence , 
the termination of the former noun answers for both 


sexes . 


sex . 


Instead or writing குருடனும் ஊமையும் பலர் , பசுக்கள் பல . It 
may be written குருடனும் ஊமையும் பசுக்களும் பல . 

3. When nouns of superior order and those of 
inferior order of different Genders are united together 
in a sentence , if the nouns of any Genders be of greater 
number than that of the rest , the termination of the 
nouns of greater number answers for all in point or 

Instead of writing that பார்ப்பார்தவர் சுமந்தார் இவர்கட்கு 
and பசு குதிரை இவைகட்கு it may be written பார்ப்பார் தவர் 
சுமந்தார் , பசு குதிரை இவர்கட்கு . 

4. When nouns of masculine and feminine gender 
come together in a sentence , no distinction of sexes is 
shown ; because , the termination of the masculine gen 
der serves for both , as the feminine gender is lower 
than maculine . 

The Example is as follows: 

He and his wife did not die . - ( Vide Soo.27 . ) 
RULE - VIII 

Several sentences containing several verbs and 
nouns may be made one by placing one verb agreeing 
with the other verbs in meaning in general to the last 
noun , as in the following example . 

Instead of writing " கறியைத் தின்றான் , ” “ சோற்றை 
விழுங்கினான் , ” “நீரைக் குடித்தான் . ” 

It may be written onloow Cormom and on Q_GOTLIT SIT . 
( Vide Soo . 27 ) 
RULE - IX 

For the sake of making honour , a Pronoun in 
the third person singular of the Masculine Gender may 
be used in the plural number also . 


122 


தமிழிலக்கணம் 


3 . 


E 


( இயல்புவசனமாகிய) அவன் வந்தான் என்று சொல்வதற்கு வேறாக அவர் 
என்னும் பன்மைச்சுட்டுப்பெயரை அடியில் வருகிறவுதாரணத்தின் படி அதற்குப் 
பன்மை வினையைச் சேர்த்து ஒருமையைக் காட்டுகிறவிடத்தில் நாம் உபயோகித்து 
வர வேண்டியது . 
பத்தாம் விதி 

1. சில தருணங்களில் ஆண்பாற்பெயர்கள் உயர்வைக் காட்டுகிற 
விஷயத்தில் பெண்பால் விகுதிகளைப் பெறாநின்றன. தாதாய் முவுலகுக்குந் தாய் . 

2. ஆண்பாற்பன்மையில் வழங்குகின்ற கட்டுப்பெயர்கள் இழிவைக் 
காட்டுகிற விஷயத்தில் ஒருமை விகுதியைப் பெறுகின்றன.அதாவது , 

எனைத்துணையாரயினு மென்னாந்தினைத் துணையுந்தோரன் பிறனில் 
புகல் . 

மேற்காட்டியவாக்கியத்தில் அவர் என்னும் பன்மைச் சுட்டுப்பெயர்க்கு 
வேறாக அவன் என ஒருமைச்சொல் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது . 

ஆண்பாலொருமையிலிருக்கிற ஒருபன்மைச்சுட்டுப்பெயர் 
அவமானப்படுத்துகிற விஷயத்தில் அஃறிணை விகுதியைப் பெறுகின்றது . 

இவனில் லஞ்சிவாழுமெருது . 

4. உயர்திணையாண்பாற் பெண்பாற்களின் பன்மைப் பெயர்கள் 
சிலதருணங்களில் அஃறிணையாக வழங்கப் படுகின்றன . 
அவையாவன 

தம்பொருளென்பர் தம்மக்கள் . 

5. அஃறிணையொன்றன்பாலையுடைய பெயர் உயர்வுப் படுத்துகிற 
விஷயத்தில் பலர்பால் விகுதிகளைப் பெறுகின்றது . 

ஒகிளியாரே . 

6. விரைவு அபாயம் தெளிவு இவ்விடயங்களில் அடியில்வருகிற 
திருஷ்டாந்தாப்படிக்கு ஒரு 

உரித்தான காலத்துக்குப் பிரதியாக 
முக்காலங்களிலொன்று வழங்கப் படுகின்றது . 

ஒருவேலையாள் விளிக்கப்பட்டபோது அவன் விரைவைக் காட்டவந்தேன் 
உத்தாங்கொடுக்கிறான் 

அது அவன் வருகிறதற்கு முன் 
இறந்தகாலத்திலிருக்கின்றது . 

வெள்ளத்தினீந்தினாற் செற்றாய் . 

மேற்காட்டிய தமிழ்வாக்கியத்தில் எதிர்காலத்து இறந்தகாலம் 
வழங்கியிருக்கின்றது . 

எறும்பு முட்டைகொண்டு வெளியேறுமாகின் மழை பெய்தது . 

இந்தத் தமிழ் வாக்கியத்திலும் எதிர்காலத்தினிடத்து இறந்தகாலம் 
வழங்கியிருக்கின்றது . 
7 . ஒரு 

பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லுமடங்கியிருக்கிற 
ஒருவாக்கியத்தில் முக்கியகாலந்தோன்றாவிடத்து 

அடியில் 
வருகிறவுதாணரத்தின் படிக்கு இறந்தகாலம் எதிர்காலங்களி னிடத்தில் 
நிகழ்காலம் உபயொகிக்கப்படுகின்றது . 

நாம் விளையாடுஞ்சோலை . 

இதில் நிகழ்காலமாத்திரம் உபயோகிக்கப்பட்டிருக்கினும் இந்த வாக்கியம் 
முக்காலங்களினுமமைக்கப்படும் . 


என 


TAMIL GRAMMAR 


123 


Instead of saying out dui sit hot which is a regular 
construction , we make use of the plural pronoun gun 
in the place of the singular number , adding plural verb 
to it , as in the following example our uigni . - ( Vide 
Soo.28 . ) 
RULE - X 

1. Nouns of Masculine Gender on some occa 
sions take the female terminations in cases in which 
eminence or preference is shown . generous man ! you 
are mother of the three worlds . 

2. Personal pronouns in the Masculine Gender of 
the plural number take the singular termination in 
case of expressing contempt . Namely , 

However great one may be , what does it avail if 
without at all considering his guilt he goes unto the 
wife of another ? Instead of the plural pronoun gur the 
singular one fout is used in the above phrase . 

3. A plural pronoun in the Masculine Gender of 
the singular number takes the termination of the Neu 
ter Gender in case of contempt.From his living in fear 
of his wife he is a bullock . 

4. Plural nouns of both sexes of superior order 
are sometimes used as nouns of Neuter Gender .Namely 

They call their Children their property . 

5. Neuter noun of the singular number takes plu 
ral terminations of the Masculine and Feminine Gen 
der in case of exaltation . O ! Parrots .- ( Vide Soo.28 ) 

6. In cases of rapidity , danger , and foretelling any 
of the third tenses is used instead of the peculiar one 
as in the following examples . When a servant is called , 
he to show quickness , answers auj Cg hot ( which is in past 
tense ) before he actually arrives . If you swim when 
there is inundation you will die . Past tense is used in 
the place of future in the above Tamil Phrase . If ants 
come out with their eggs it will rain . 

In this Tamil phrase also the past tense is used 
in the place of future . 

7. When no particular time is used in a sentence 
consisting of a noun and verb , the present tense is 
used in the place of the past and future tenses also , as 
in the following example.:-The Grove in which we play . 

This phrase may be construed in the three tenses , 
although the present tense alone is used in it .- ( Vide 
Soo.33 ) 


124 


தமிழிலக்கணம் 


பதினொன்றாம் விதி 

ஒரு வாக்கியத்தில் மாத்திரையினளவை நிறைக்கவழங்குகிற 
டைச்சொற்களும் விரைவு கோபம் உவப்பு பயம் வருத்தம் இவைகளைக் 
காட்டுகிற பெயர்ச்சொற்களும் இரண்டு முதல் நான் கீறாகவொன்றின் 
பின்னொன்ற கவடுக்கிக் கூறப்படும் . 

அன்றே அன்றே . 
இவ்விரண்டு ஏகாரங்களும் 

(இடைச்சொற்கள் ) 
ஈறுகளிலடுக்கியிருக்கின்றன . 

நல்குமே நல்குமே நல்குமே நாமகள்.- ஒரேவகையான 
இடைச்சொற்களிவிடத்து மூன்று தாரமடுக்கிநின்றன . 

பாடுகோ , பாடுகோ , பாடுகோ , பாடுகோ . - இவ்விடத்து இடைச்சொற்கள் 
நான்கடுக்கின . 

ஏ எ அம்பல் மொழிந்தனளாயே - இவ்விடத்தில் இவ்விடைச் 
சொற்களிரண்டு தரம் அடுக்கி வந்தன. 
போ 

போ . 
எறி 

எறி . 
வருக 

வருக . 
பாம்பு 

பாம்பு . 
வாழேன் 

வாழேன் . 
போ போ 

போ . 
எறி எறி 

எறி . 
வருக வருக 

வருக . 
பாம்பு பாம்பு 

பாம்பு . 
வாழேன் வாழேன் வாழேன் . 

மேற்காட்டியிருக்கிற வுதாரணங்களின்படி இவ்விடத்தில் ஒவ்வொன்றையும் 
நான்குவிசை அடுக்கிச்சொல்லுக . 
பனிரெண்டாம் வதி 

இதனடியில் விவரிக்கப்படுகிறது போல் ஒரு வாக்கியத்தில் 
சிலதருணங்களில் ஒரே பொருளைத் தருகிறசொற்களிரண்டு இணைந்து 
வருகின்றன . : - மீமிசைஞாயிறு . புனிற்றிளங்கன்று . உயர்ந்தோங்கும் பெருமலை . 
பதிமூன்றாம் விதி 

ஒரு முடிவான தொகையை அவற்றிற்குரிய பெயர்களுக்குமுன் 
புணர்த்தப்பட்டிருக்கின்றதாகிய ஒரு வாக்கியத்தில் ( கூட்டிடைச்சொல்லாகிய ) உம். 
என்னுமிடைச் 

சொல்லை. அந்த வாக்கியத்தை யிலக்கணப்படுத்த 
வுபயோகிக்கப்பட வேண்டும் . மேற்கண்ட விதியே வெளிப்படையானவையும் 
கிடைத்தற்கரிதானவையுமான பொருள்களைக் 

கொண்டிருக்கிற 
வாக்கியங்களுக்கு முரித்தாயிருக்கின்றது . அடியிற்காட்டப்படுகிற 
உதாரணங்களிருவகை விதிகளுக் குமாம் . 

தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்தார் . ஐம்புலனையுமடக்கு . மண்ணினாற் 
படமுமில்லை, ஒளிமுன்னிருளுமில்லை . 


TAMIL GRAMMAR 


125 


RULE - XI 

The particles which are used in a sentence to 
supply the defect of quantity , and the nouns denoting 
haste , anger , gladness , fear and pain , may be repeated 
one after another from two to four. 

, That day that day . 

The two o ( which are particles ) are used repeat 
edly in terminations . 

The Goddess of learning 51456ir will bestow , be 
stów , bestow . 

The same particles are used here thrice. 
Sing thou , sing thou , sing thou , sing thou , 
Here the particles are used four times . 
The mother speaks ill of me , 
Here the particles are twice used in the sentence . 
Go 

Go 
Beat 

Beat 
Come 

Come 
Snake 

Snake 
I can not live 

I can not live 
Go Go 

GO 
Beat Beat 

Beat 
Come Come 

Come 
Snake Snake 

Snake 
I can notlive I can not live I can not live 

Repeat here each of the above examples four 
times- ( Vide Soo.44 ) 
RULE - XII 

Two synonymous terms are on some occasions 
used together in a sentence as hereunder described . 

The sun is above 
A young calf . 

A lofty hill . - ( Vide See .47. ) 
RULE . XIII 

In a sentence in which an aggregate number is 
prefixed to nouns to which they relate , the particle 
( conjunction ) ought to be used to render the sentence 
grammatical . The same rule is applicable to the sen 
tences in which things which can not possibly exist 
are expressed . 

The following are examples for both rules . 
The three Kings of the Tamil country have come . 

Govern the five senses . No cloth is made with 
mud . There is no dark before the light - ( Vide Soo.48 ) 


126 


தமிழிலக்கணம் 


பதினான்காம் விதி 

1. அடியில் வருகிறவுதாரணப்படிக்கு உலக வழக்கத்தில் முதற்பொருளையும் 
அதைச் சார்ந்த சினைப்பொருளையுங் குறிக்கிற ஒரு பெயர்ச்சொல்லுக்கு ஒரு 
பண்புச் சொல்லைப்பார்க்கினுமதிகமாய் முன்வைக்கப்படுகின்றதில்லை . 

வேற்கையரசன் . 
முழங்குதிரைக்கடல். 

2. வேறுவகையான பெயர்ச்சொற்கடங்கியிருக்கின்ற மேற்காட்டிய 
விஷயத்திற்றானே இரண்டு பண்புச் சொற்கள் அவற்றிற்கு முன்வைக்கப்படலாம் . 
அதாவது , 

பருத்த சிவந்த குதிரை 

3. செய்யுளில் சினைப்பெயர்களுக்குமுன் ஒன்று அல்லது இரண்டு பண்புச் 
சொற்கள் வைக்கப்படும் . 

பெருந்தோள் . 
சிறுமருங்கில் . 

கருநெடுங்கண் . 
பதினைந்தாம் விதி 

ஒரு எழுவாயும் தன்வினையுங் கலந்துவருகின்ற ஒரு வாக்கியத்தில் 
வினையினாலே விளக்கப்பட்டிருக்கிற பயனை யுணர்த்துகின்ற காரணத்தை 
அடியில் வருகிறவுதாரணத்தின்படி எழுவாய்க்குமுன் வைக்கத்தக்கது .. 

கடுவுங் கைபிழியெண்ணையும் பெற்றமையான்மயிர் நல்லவாயின. 
பதினாறாம் விதி 

ஈ , தா , கொடு என்னும் வினைச்சொற்கள் தருதல் என்னும் ஒரே பொருளை 
விளக்கினும் 

வருகிறவுதாரணத்தின் 
படி அவைகள் 
புணருகிறதற்குரித்தான பெயர்களுக்குச் சேர்க்கப்பட வேண்டும் . 

இறைவனே யீ . 
தோழாதா. 

அடா கொடு , 
பதினேழாம் விதி 

உயிரில்லாத பொருள்களை உயிருள்ளவைபொலும் அசைவுள்ளவை 
போலும் பேசப்படுகிறபடியினாலெ அடியில் வருபவை உருவ கவணியாம் . 

இரவெலாநின்றாயீர்ங்கதிர்த்திங்காள் . 
பகைமையுங் கெண்மையுங் கண்ணுரைக்கும் . 


அடியில் 


= 


நான்காவதிகாரம் 

இது உயிர் முதலும் உயிரீறும் மெய்ம்முதலும் மெய்யீறுமாகிய பகாப்பதம் 
பகுபதம் என்னுமிருமொழிகளும் வேற்றுமையிலாவது அல்வழியிலாவது 
புணருகையில் எழுத்துக்களின் இயல்பு தோன்றல் , திரிதல் , கெடுதல் என்னும் 
விகாரங்களை யுணர்த்துகின்றது . 


TAMIL GRAMMAR 


127 


RULE - XIV 

1. In common conversation no more than one 
adjective should be prefixed to a substantive denoting 
both the principal object and its number conjointly , as 
in the following example . 

A King having a javelin in the hand . 
The roaring sea of waves . 

2. In similar cases where nouns of other kind are 
used two adjectives may be prefixed to it . Namely 

A big and red horse . 

3. In poetry one or two adjectives may be placed 
before the nouns of limbs . 

A big shoulder . 
A thin hip . 

An eye broad and black .- ( Vide Soo.52 ) 
RULE - XV 

In a sentence in which an agent and neuter verb 
are joined together , the cause producing the effect 
which is expressed by the verb ought to be placed 
before the agent , as in the following example . 

The hair became better from its having been 
dressed with pomatum and oil . - ( Vide Se.54 ) 
RULE XVI 

Although the verbs ஈ , தா , கொடு convey all the 
same 

idea , namely , give , yet they ought to be added 
to the appropriate nouns with which they ought to be 
connected , as in the following example 

O God ! grant it . 
O companion ! bestow it . 

O my fellow ! give it - ( Vide Soo.56 ) 
RULE XVII 

The following is personification by which life and 
action are attributed to inanimate objects . 

O Moon emitting cold rays ! didst thou stand 
during the whole night ? 

The eyes will bespeak enmity and friendship. 
( Vide See.57 ) 
PART - IV 

It treats of unchangeable state , variation , 
augmentation and omission of letters in the connection of 
simple or compound words composed with or without cases 
ending in vowels or consonants with like words beginning 
with consonants or vowels.- ( Vide Soo . 1 , 3 , 4 and 7 of 
உயிரீற்றுப்புணரியல் in நன்னூல் )) 


128 


தமிழிலக்கணம் 


ஆல், 


4 


ஒன்றாவது பிரிவு 
வேற்றுமையைக் காட்டுகிற இடைச்சொற்கள் அல்லது உருபுகள் . 

இன் . 
அது . 

கண் . 
அடியில் காட்டப்படுகிற திருஷ்டாந்திரப்படிக்கு அவைகள் சம்பந்தப்படுகிற 
சொற்களில் தொக்கியாவது தொகாமலாவது விளக்கப்படும் . 

நிலத்தைக் கடந்தான் . 
அவனைக் கல்லாலெறிந்தான் . 
அவன் சாத்தனுக்கு ஒரு மகன் . 
அவன் ஊரினின்றும் போய்விட்டான் . 
அது சாத்தனுடைய கை . 
மலைக்கண் வீழருவி . 
இந்த சொற்களிலெல்லாம் வேற்றுமை தொகாமனின்றன . 
நிலங்கடந்தான் . 
கல்லெறிந்தான் . 
சாத்தன் மகன் . 
ஊரை நீங்கினான் . 
அது சாத்தன் கை . 
மலை வீழருவி. 

இம்மொழிகளில் வேற்றுமை யுருபுகள் தொக்கி நின்றன . 
அல்வழியில் வழங்குகின்ற சொற்கள் பதினான்கு வகையாய் அடியில் வருகின்றன . 
அவையாவன . 

1. காலங்கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை . உம். கொல்களிறு . 
2. பண்புத்தொகை . உ - ம் . : - கருங்குதிரை முதலானவை . 

இருபெயரொட்டுப் பண்புத்தொகை . உ - ம் : - ஆயன் சாத்தன் 

முதலானவை . 
3 . உவமைத்தொகை . உ - ம் . : - மதிமுகம் முதலானவை . 
4 . உம்மைத்தொகை . உ - ம் . : - இராப்பகல் . 
5 . அன்மொழித்தொகை , 

உ - ம் :: - தாழ்குழல் . 
அடியில் வருகிற சொற்கள் அல்லது சந்திகள் எப்பொதும் வெற்றுமை 
யுருபுகள் தொகாமல் வழங்குகிறவைகள் . 
6. எழுவாய்ச்சந்தி . 

சாத்தன் வந்தான் . 
7. விளிவெற்றுமைச்சந்தி . 

கொத்தா வா . 
8. பெயரெச்சச்சந்தி . 

வந்தான் சாத்தன் . 
9. வினையெச்சச்சந்தி 

அவன் வந்து பொனான் . 
10 , தெரிநிலைவினைச்சந்தி , 

வந்தான் சாத்தன் , 
11 , குறிப்புவினைச்சந்தி , 

குழையன் கொத்தன் அல்லது குழையையுடையவனான கொத்தன் . 


TAMIL GRAMMAR 


129 


CHAPTER - I 
THE PARTICLES WHICH DENOTE CASES ARE THESE 

They will either be expressed or understood in the 
words to which they relate , as in the following examples . 

He measured the land . 
He pelted hime with a stone . 
He is a son of Sautten . 
He went away from the village . 
It is Sautten s hand . 

A torrent from a hill . 
in all these words the cases are expessed . 

He measured the land . 
He pelted him with a stone . 
He is a son of Sautten . 
He went away from the village . 
It is sautten s hand . 

A torrent from a hill . 
In all these word the cases are understood.- ( Vide Soo . 2.) 

The words which have no cases are of the following 
fourteen sorts , viz . 
1 . Verbs having ellipsis of tenses ; such as , 

A killing elephant. 
2. Adjectives having ellipsis of qualities , such as , 

A black horse , & c . 
Double nouns, the one standing as adjective and 
the other as substantive ; such as , 
The shepherd Sautten , & c . 
Words of comparison in which the particle dcnot 
ing comparison is understood ; as , 

A face like the Moon , & c . 
4. Words having ellipsis of connecting particles . 

Day and Night . 
Ellipsis of Nouns conveying double meaning . 
A woman having long hair . 
The following parts of speech are always expressed 

in phrases . 
6 . Nouns in the nominative case . 

Sautten came . 
7. Nouns in the vocative case . 

O ! Cottah , come . 
8. Participles of nouns or relative pronouns . 

Sautten who came . 
9. Participles of nouns relating to verbs . 

Having come he went away . 
10. Verbs in conjugation . 

Sautten came . 
11. Nouns and pronouns derived from the act of verbs 

or verbal nouns . 
Kotten who became weaver of car - jewels . 


3 
. 


5 
. 


130 


தமிழிலக்கணம் 


12. இடைச்சொற்சந்தி : மற்றொன்று . 
13. உரிச்சொற்சந்தி : கடிக்கமலம் . 
14. அடுக்குத்தொடர்ச்சந்தி . : - பாம்பு பாம்பு . 


அடியில் 


இவ்விலக்கண போதகராகிய ஆசிரியர் இவ்வியலுணர்த்தும் 
பலவிதிகளைப் பிரசங்கிக்கத் தொடங்குமுன் யாவற்று பதங்களிலும் 
மெய்யெழுத்துக்களுயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து ஒன்றொடொன்று 
புணருவதனாலுண்டாகின்றவொரு பொதுவான விகாரத்தை இவிடத்தில் 
விளக்குகின்றார் . அதாவது , 

மெய்யெழுத்தை யீற்றிலுடைய வொருவொல் உயிரெழுத்தை 
முதலிலுடையவொரு சொல்லுடன் புணர்க்கப்படுமாகில் 
வருகிறவுதாரணத்தின்படி அம்மெய்யெழுத்தானது உயிரெழுத்தி னுடலாகின்றது . 

தோன்றல் + அழகன் = தோன்றலழகன் . 
தேன் + அருவி = தேனருவி 

அடியில்வருகிறவைபோல் அவற்றின் புணர்ச்சியில் எழுத்துக்கள் 
விகாரப்படாமலியல் பாயிருக்கிற சொற்கள் 

பொன் + மலை = பொன்மலை 
ஒளி + மணி = ஒளிமணி . 

எழுத்துக்கள் ஒன்றொன்று சந்திக்கையில் தோன்றல் விகாரமாகிற 
சொற்கள் அடியில் வருகிறவுதாணத்திற் பார்க்கப்படும் . 

பூ + கொடி = பூங்கொடி. 

எழுத்துக்கள் ஒன்றொடொன்று புணருகையில் திரிதல் விகாரமாகிற 
சொற்கள் அடியில் வருகிறயுதாரணத்திற் பார்க்கப்படும் . 

பல் + தலை = பஃறலை . 
சொற்களொன்றொடொன்று 

புணருகையில் 

கெடுதல் 
விகாரமாவதிப்படியென்பதை அடியில் வருகிறவுதாரணம் விளக்கும் . 

நிலம் + வலயம் = நிலவலயம் . 

ஒரு உயிரெழுத்தை யீறாகவுடைய சொல் மற்றொரு வுயிரெழுத்தை 
முதலிலுடைய சொல்லொடு சேருகிற வகையடியிலிருக்கின்றது. 

அ , ஆ , உ , ஊ , ஓ , ஔ என்னுமுயிரெழுத்துக்களை யீறாகவுடைய சொற்கள் 
மற்றோருயிரெழுத்தை முதலிலுடைய சொற்களொடு கூடுகையில் 
பின்னின்றவுயிர்கள் ( வ ) மாகத்திரிகின்றன. உ - ம் .: 


TAMIL GRAMMAR 


131 


12. Particles.: Another 
13. Adjectives.: Smelling taumeray flower 
14. Double or more words repeated one after another 

Snake , Snake . 


The teacher of the Grammar , before proceeding to 
explain the different rules which this chapter professes 
to teach , records have a general change of consonants 
into vowels in all sorts of words in connecting with 
each other . 

That is to say . 

If a word ending in a mute consonant is to be 
united with a word beginning with a vowel , the mute 
consonant becomes the body of the vowel , as in the 
following example : 

The King is beautiful. 
The torrent of honey . 

The words in the union of which the letters do 
not undergo any change are like the following ones : 

Gold rock . 
A bright precious stone- ( Vide Soo 3 ) 


The words in the union of which augmentation of 
letters occurs will be seen in the following example : 

A reen of flower . 


The words in the connection of which variation of 
letters occurs will be seen in the following example : 

Several heads 


The following example will show how the omis 
sion of letters occurs in the union of words : 

The extent of the ground . - ( Vide Soo . 4 & 7 ) 

The following is the mode in which a word end 
ing in a vowel is united with the word having a vowel 
in its beginning . 


When the words having vowels in the beginnings 
are to be united with the preceding words ending in 
vowels 9 , A , E , F , sz , the latter are changed into w as 


132 


தமிழிலக்கணம் 


விள + அழகு = விளவழகு 
பலா + ஆகும் : பலாவாகும் . 
கடு + இல்லை = கடுவில்லை 
பூ + ஈடு : பூவீடு 
கோ + உண்டு = கோவுண்டு 
வௌ + இனான் = வௌவினான் . 

, ஈ , ஐ என்னுமூன்றுயிரெழுத்துக்களுமீறாகவருகிற சொற்கள் 
உயிரெழுத்துக்களை 
முதலாகவுடைய சொற்களோடு சந்திக்கையில் 
பின்னின்றவுயிர்கள் ( ய ) மாகத்திரிகின்றன. உம் . 

திரி + அரிது = திரியரிது 
தீ + உளது = தீயுளது 
தினை + இனிது = தினையினிது 


முதலிலுயிரெழுத்துக்களைப் பெற்றுத் தொடர்ந்துவருகிற சொற்களோடு 
மற்றொரு சொல் புணரப்படும் போது அம்மொழிக்கீறான எகாரவுயிர் 
வகரத்தையாவது யகரத்தையாவது அதனுடைய விகுதியாகப் பெற்றிருக்கலாம் . 
உம் . 

சே + அரிது = சேயரிது . 
சே + அரிது = சேவரிது 


எ 


+ 


அணி 


S 


+ 


-- 


வினாவெழுத்தாகிய எ சுட்டெழுத்துக்களாகிய அ , இ , உ இவைகள் 
உயிரெழுத்துக்களை முதலிலுடைய சொற்களை விகுதியாகத் தொடருகையில் 
வருமொழி முதனிற்குமுயிர்கள் வகரமாகத் திரிந்திரட்டிக்கின்றன . உம் . 

அணி 

எவ்வணி . 
அ அணி 

அவ்வணி . 

இவ்வணி . 
அணி 

உவ்வணி 
ஞ , ந , ம , ய , வ என்னுமிவ் வுயிர்மெய்யெழுத்துக்களை முதலிலுடைய 
சொற்கள் உயிரெழுத்துக்களை யீறாகவுடைய சொற்களோடு வேற்றுமையிலாவது 
அல்லவழியிலாவது புணர்க்கப்படும்போது அவ்வைந்து உயிர்மெய்யெழுத்துக்களும் 
விகாரப்படாமலியல்பாம் . 

உ - ம் . ; 
வேற்றுமை 

விள + ஞாற்சி விளஞாற்சி 
விள + நீட்சி 

= விளநீட்சி 
விள + மாட்சி 

விளமாட்சி 
விள + யாப்பு விளயாப்பு 

விளவலுமை 


- 


விள + வலுமை 


. 


TAMIL GRAMMAR 


133 


Velan tree is beautiful. 
Jack tree will be observance . 
There is no poison . 
The flower is comparable . 
There is a King. 
He has usurped . 

When the words having a vowel in the beginning 
are to be united with the preceding words ending in 
vowels . 9 , 7 , the latter three are changed into w as , 

The wick is scarcely to be had . 
There is fire. 
The corn teny is sweet . 

The vowel 6 which the preceding word may have 
had as its termination is changed into either ou or w 
when the word is to be united with the following words 
having vowels in the beginnings , as : 

The child is scarcely to be had . 
The bullock is scarcely to be had . -Vide See . 12 ) 

The interrogatory letter and the demonstrative 
ones 9 , are changed into o which is doubled when 
those letters unite with vowels in the termination of 
the words following, as : 

Which ornament . 
That ornament 
This ornament . 
That ornament- ( Vide Soo.13 ) 

When the words having the consonants and 
6 , , , w and ou in the beginning are to be united with 
preceding words ending in vowels , whether with or 
without cases , those five consonants do not undergo 
any change , as : 
WITH CASE 
The Velantree s goodness 

loftiness 
value . 
combination 
handness . 
case . 


134 


தமிழிலக்கணம் 


: 


யாது 


. 


அல்வழி 

விள + ஞான்றது : விளஞான்றது 
விள + நீண்டது = விளநீண்டது 
விள + மாண்டது 

விளமாண்டது 
விள + 

விளயாது 
விள + வலிது 

விளவலிது 
வேற்றுமையிலாவது அல்வழியிலாவது ( ய் ) என்னுமெய்யெழுத்தை 
யீற்றிலுடைய உயிர்மெய்க்குறில்கள் ஞ , ந , ம என்னுமுயிர்மெய்யெழுத்துக்களை 
முதலாகவுடைய சொற்களொடு சேர்க்கப்படுகையில் பிந்தியவையிரட்டிக்கின்றன . 
உ - ம் . : - வேற்றுமை 
மெய் 

ஞாற்சி - மெய்ஞ்ஞாற்சி 
மெய் 

நீட்சி - மெய்ந்நீட்சி 
மெய் 

மாட்சி - மெய்ம்மாட்சி 
அல்வழி 
மெய் 

ஞான்றது- மெய்ஞ்ஞான்றது 
மெய் 

நீண்டது - மெய்ந்நீண்டது 
மெய் 

மாண்டது - மெய்ம்மாண்டது 


+ 


+ 


+ 


+ 


+ 


+ 


கை 


+ 


கை 


+ 


கை 


கை 


+ 


கை 


+ 


கை 


+ 


மேற்கூறிய மூன்றுயிர் மெய்யெழுத்துக்களும் ஐயெழுத்துடன் 
புணரும்பொது இருவழியும் அவ்வாறே யிரட்டிக்கும் இருவழியென்பது 
வேற்றுமையிலாவது அல்வழியிலாவது என்பதாம் . உ - ம் . : - வேற்றுமை 

ஞாற்சி - கைஞ்ஞாற்சி 
நீட்சி - கைந்நீட்சி 

மாட்சி - கைம்மாட்சி 
அல்வழி 

ஞான்றது- கைஞ்ஞான்றது 
நீண்டது - கைந்நீண்டது 
மாண்டது 

- கைம்மாண்டது 
நொது என்னும் வினைச்சொற்களோடு சேருகிற சொற்களுக்கு 
முதலிலிருக்கின்ற வல்லினம் மெல்லினம் இடையின மென்னு மூவின 
மெய்யெழுத்துக்களும் அப்படி புண்ருங்காலத் திரட்டிக்கின்றன. உம் . 
நொ 

கொத்தா - நொக்கொத்தா 
நொ சாத்தா 

நொச்சாத்தா 
நொ தேவா 

= நொத்தேவா 
நொ பூதா 

= நொப்பூதா . 
து 

கொத்தா = துக்கொத்தா 
சாத்தா 

= துச்சாத்தா 
து தேவா 

= துத்தேவா 
பூதா 

= துப்பூதா 
நொ 

ஞெள்ளா = நொஞ்ஞெள்ளா 
நொ நாகா 

நொந்நாகா 
நொ 

= நொம்மாடா 


+ 


+ 


+ 


+ 


+ 


+ 


+ 


மாடா 


TAMIL GRAMMAR 


135 


The Velan tree is good . 

lofty 

valuable . 
Which is Velan tree ? 
The Velan tree is hard . 


» 


72 


When the short consonants ending in mute con 
sonant are to be united with the words in cases or in 
no cases but having in their beginning the consonants 
the latter are doubled , as : IN CASE 
The body s goodness . 

loftiness 

value . 
IS NO CASE 
The body is good . 

lofty . 

valuable . 
The above three consonants are in like manner 
doubled when they unite with the letter in either 
case ; that is when it is in cases or when in no cases . 

As : IN CASE 
The hand s goodness. 

loftyness. 

value . 
The hand is good . 

lofty 

valuable 
The hard , soft and middle consonants which are 
at the beginning of words connecting with verbs நொ , து 
are doubled on that occassion : As : 
Suffer Cottah , 

Sattah , 
Tava 

and Pootteh . 
Eat Cottah , 

Sattah , 
Tevah , 

and Poodah . 
Suffer Gnellah , 

Nagah 
and Maudah , 


n 


136 


தமிழிலக்கணம் 


+ 
+ 


. 


+ 


மாடா 


+ 


யவனா 


+ 


வளவா 


+ 


யவனா 


+ 


வளவா 


து 

ஞெள்ளா = துஞ்ஞெள்ளா 
து நாகா 

= துந்நாகா 

= தும்மாடா 
நொ 

= நொய்யவனா 
நொ 

= நொவ்வளவா 
து 

= துய்யவனா 
து 

* துவ்வளவா 
வேற்றுமைக்கண் உயர்திணை அஃறிணையென்னு மிரண்டாண்பாற்கும் 
பொதுவாய் வழங்குகிறபெயர்கள் க , ச , த , ப என்னுமெழுத்துக்களை 
முதலாகவுடைய சொற்களொடு புணருகையில் மேற்காட்டிய நான்கெழுத்துக்களும் 
விகாரப்படாம லியல்பாயிருக்கும் . 

உ - ம் : 
சாத்தன் + குறியன் , சிறியன் , தீயன் , பெரியன் . 
சாத்தன் + குறிது , சிறிது , தீது , பெரியது . 
ஆண் + குறியன் , சிறியன் , தீயன் , பெரியன் . 
ஆண் + குறிது , சிறிது , தீது , பெரியது . 

இம்மொழி இரண்டு பொருள்களைத் தருகின்றது . ஒன்று ஒரு 
மனிதனுடைய பெயராம் மற்றொன்று விலங்கின் ஆண்பாற்பெயராம். 

சாத்தன் + கை + செவி + தலை + புறம் 
ஆண் + கை + செவி + தலை + புறம் 

வேற்றுமைக்கண் உயர்திணைப்பெண்பாற்கும் அஃறிணைப் பெண்பாற்கும் 
பொதுவாயிருக்கிறபெயர்கள் க , ச , த , ப களை முதலிலுடைய சொற்களொடு 
புணருங்கால் அந்நான்கெழுத்துக் களும் யாதொரு விகாரத்துக்கு முள்ளாகா 
ஒரோவழி அல்வழியில் விகாரப்படுவதுமுண்டு. 
உ - ம் : 

சாத்தி + குறியள் + சிறியள் தீயள் பெரியள். 
சாத்தி + குறிது, சிறிது, தீது , பெரிது . 
தாய் + குறியள் , சிறியள் , தீயள் , பெரியள் , 

தாய் + குறிது , சிறிது , தீது , பெரிது . 
வேற்றுமை . 

சாத்தி + கை , செவி , தலை , புறம் , 

தாய் + கை , செவி , தலை , புறம் . 
அல்வழி 

சாத்தி . + பெண் = சாத்திப்பெண் 

ஆண்பாலொருமை பன்மைகளினும் பெண்பாலொருமை பன்மைகளினும் 
வழங்குகின்ற ன் , ள் , ர் என்னுமீற்றையுடைய பெயர்கள் வேற்றுமையிலாவது 
அல்வழியிலாவது க , ச , த , ப களை முதலாகவுடை சொற்களோடு புணருமிடத்து 
அந்நான்கெழுத்துக் களும் தத்தம் நிலைமையினின்றும் வேறுபடாவாம் . 

உ - ம் . : 


TAMIL GRAMMAR 


137 


Eat Gnellah , Nagah and Maudah . 
Suffer Yavauah and Valavah 
Eat Yavanah and Valava - ( Vide Soo.8.15 and 22 ) 


When the word in cases and which are the same 
in the two sexes , namely உயர்திணை யாண்பால் and அஃறிணை 
WIT SOTUN HU connect with words beginning with s šs and 
the latter namely the four letters do not undergo any 
variation ; As : 

Sautten is short , young , bad , and tall . 
The animal Sautten is short , young , bad , and tall , 


NOTE 

This word conveys two meanings ; the one is name 
of a person and other is that of animal of masculine 
gender . 

Sautten s hand , ear , head , and back . 
The male s hand , ear , head , and back . 

When the words in cases which are the same in 
the two sexes , namely உயர்திணைப் யாண்பால் and அஃறிணை 
WIT OF UITSU , connect with the words beginning with i j 
and i the letter , viz the four letters , do not undergo 
any variation ; but it is other wise when those words 
are in no Cases . As : 

The sattee is short , young , bad and tall . 
The animal sattee is short , young , bad and tall . 

The mother is short , young , bad and tall . 
IN CASES 

Sautee s hand , ear , head and back . 

Mother s hand , ear , head and back 
IN NO CASES 

Sauthee who is a female or the female Sauttee . 

When the words ( whether in cases or in no cases ) 
ending so , sit, and i and which are of Masculine and 
Feminine Genders of both numbers connect with words 
having in this beginnings 6 , 8 , and u the latter four do 
not vary their state . As 


138 


தமிழிலக்கணம் 


ஆடூ + 


கை 


கை 


வேற்றுமை 

ஊரன் + கை , செவி , தலை , புறம். 
அவன் + கை , செவி , தலை , புறம் . 
அவள் + கை முதலாயின. 
ஊரன் + குறியன் , சிறியன் , தீயன் , பெரியன் 
அவன் + குறியன் முதலாயின. 
அவள் + குறியள் முதலாயின . 
அவர் + குறியர் , சிறியர் , தீயர் பெரியர் . 

ஊ என்னுமீற்றையுடைய ஆண்பாற் பெண்பாற்களி னொருமைப்பெயர்கள் 
வேற்றுமையிலாவது அல்வழியிலாவது க , ச , த , ப களை முதலாகத் தொடங்குகிற 
சொற்களோடு புணருங் காலத்து அந்நான்கெழுத்துக்களு மிரட்டிக்கப்படுகின்றன . 
உ - ம் .; 
வேற்றுமை 

ஆடூக்கை 
செவி * ஆடூச்செவி 
தலை ஆடூத்தலை 

புறம் ஆடூப்புறம் 
மகடூ + 

= மகடூக்கை 
செவி மகடூச்செவி 
தலை = மகடூத்தலை 
புறம் 

= மகடூப்புறம் 
அல்வழி 

குறியன் = ஆடூக்குறியன் 
சிறியன் = ஆடூச்சிறியன் 
தீயன் - ஆடூத்தியன் 

பெரியன் = ஆடூப்பெரியன் 
மகடூ + குறியள் = மகடூககுறியள் 

சிறியள் = மகடூச்சிறியள் 
தீயள் = மகடூத்தியள் 

பெரியள் = மகடூப்பெரியள் 
இருவழியினுமென்னும் வாக்கியத்தை இந்நூலாசிரியர் உபயோகப்படுத்து 
மிடங்கடோறும் அது வேற்றுமையின் கண்ணும் அல்வழியின் கண்ணுமென 
வமைத்துக்கொள்க . 

ன் என்னுமீற்றையுடைய ஆண்பாற்சொற்கள் மொழிகளுக்கு 
முதலிலிருக்கிற க , ச , த , ப என்னுமெழுத்துகளைப் புணருகிறபோது ன் என்னும் 
விகுதிகெட்டுச் சில தருணங்களில் மேற்கூறிய வல்லினவெழுத்துக் 
களிரட்டிக்கின்றன . ஆயினும் சில தருணங்களில் அவைகள் விகாரப்படுகின்ற 
தில்லை.இவ்விதி வேற்றுமை அல்வழியென்னுமிருவழிக்குமுரித்து . 

அப்படிப்பட்ட ( ன் ) என்னும் விகுதி மெல்லினத்தினுமிடை யினத்தினுஞ் 
சிலவெழுத்துக்களைக் கூடுகையிலும் அது கெட்டுப்போகின்றது . இது 
புணருகின்ற மொழிகள் அல்வழிச் சந்தியிலிருக்கின்ற போதுமாத்திரமாம் . 


ஆடூ + 


TAMIL GRAMMAR 


139 


IN CASES 

The land holder s hand , ear , head , and back . 
His hand & c . 
Her hand & c . 

Their hand & c . 
GENERAL RULES OF CONNECTION 
IN NO CASES 

The landlord is short , young , bad , and tall . 
He is short , & c . 
She is short & c . 
They are short , young , bad and tall . 

When the words of cases and no cases and of 
both Genders , Male and Female , in the singular num 
ber which end in 960 connect with words beginning with 
6 , 8 , 5 , u the latter are doubled , as : 

IN CASES 
The man s hand , ear , head , and back . 
The women s hand , ear , head , and back . 


IN NO CASES 

The man is short , young , bad and tall . 
The woman is short , young , bad and tall . 


Whenever the teacher makes use of the phrase in 
both ways , it should be constructed as when in cases 
and when in no cases . 

When the word ending in so and which is of Mas 
culine Gender joing the hard letters 5 , 8 , y , which 
may be the beginnings of words , the sot termination is 
omitted , and the said hard letters are doubled on some 
occasions , but they are not varied on some other occa 
sions . 

This rule is applicable to both ways . 

When such termination , namely sot, joins some of 
the soft and middle letters , it is omitted altogether . 
This takes place only when the joining words are in 
no cases , as : 


140 


தமிழிலக்கணம் 


வேற்றுமை 

குமரன் கோட்டம் - குமரகோட்டம் , குமரக்கோட்டம் . 
அல்வழி 

ஆசீவகன் + பள்ளி = ஆசீவகப்பள்ளி ஆசீவகன் பள்ளி . 
வடுகன் + நாதன் = வடுகநாதன் 
அரசன் + வள்ளல் = அரசவள்ளல் 

அல்வழிக்கண் விளிவேற்றுமைகளைக் குறிக்கின்ற விகுதிகளாகிய ஆயா 
என்னுமீற்றில் வருகின்ற சொற்கள் க , ச , த , ப என்னும் வல்லெழுத்துக்களை 
முதலாகவுடைய சொற்களோடு 

கூடுகையில் அப்புணர்ச்சிக்கண் 
விகாரங்களுண்டாகா. உதாரணம் , 
நம்பியா கொண்டான் 

சென்றான் 
தந்தான் 
புகன்றான் 
குறிய 
சிறிய . 
தீய . 

பெரிய . 
நம்பி . 

கொள் , செல் , 


யா 


+ 


நம்பீ . 


து, புகல் . 


கொள் , செல் , 


விடலை 
விடலாய் 


து , புகல் . 


கிள்ளை 

கொள் , செல் , 
கிள்ளாய் 

து, புகல் . 
சாத்தி 

கொள் , செல் , 
சாத்தி 

து , புகல் 
தாய் 

கொள் , செல் , 
தாயெ 

து , புகல் 
ய் , ர் என்னுமீற்றில் முடிகின்ற முன்னிலையொருமை பன்மைகளில் 
வழங்குகிற தெரிநிலைவினைமுற்றுக்கள் க , ச , த , ப என்னும் வல்லின 
வெழுத்துக்களைப் புணருகையில் அம்முடிவு விகாரங்களையடைவதில்லை . உம் . 
உண்டி 

கொற்றா . 
உண்டனை சாத்தா . 
உண்டாய் 

தேவா , 

பூதா . 
உண்டனீர் கொற்றரே . 
உண்டிர் . 

சாத்தரே . 
தேவரே . 
பூதரே . 


TAMIL GRAMMAR 


141 


IN CASES 

Comaran s village . 
IN NO CASES 

There are double nouns . 
Ascevagan and Pully . 

These are also double nouns , the one becoming 
adjective in the other noun .- ( Vide Soo.9 and 15 ) . 

When the words of no cases and which end in a 
and w . As well as the terminations denoting Vocative 
Case , connect with the words beginning with hard 
letters 8 , 8 , 5 , u no variations occur in the connection : 
As , 

Is it Number that purchased , went , gave and said 
Which is short , Little , bad , and great . 
O Numbee I Hear , go , eat and say . 
O youth I hear , go , eat and say . 
O Parrot I hear , go , eat and say . 
O Sauttee I hear go , eat , and say . 
O Mother I hear go , eat , and say . 


When the conjugated verbs in the 2nd person of 
both numbers ending in us and i connect with hard 
letters 4 , 8 , 5 , w and the result is attended with no varia 
tions , as : 

Thou Cottah , Sauttah , Tavah , Poodah , eat . 
Ye Cottah , Sauttah , Tavah , Poodah , eat . 


142 


தமிழிலக்கணம் 


ழ் என்னுமீற்றையுடைய ஏவல்வினைகள் வல்லெழுத்துக்களுடன் 
கூடுகையில் அவைகளின் முடிவுகள் விகாரப்படுவதில்லை. உ - ம் . ; 
தாழ் கொற்றா . 

சாத்தா . 
தேவா . 

பூதா . 
க , ச , த , ப என்னும் வல்லெழுத்துக்களும் ங் , ஞ் , ந் , ம் என்னுமெல் 
லெழுத்துக்களும் இடையெழுத்தாகிய வகரமும் வினா வெழுத்தாகிய எ 
சுட்டெழுத்துக்களாகிய அ , இ , உ இவைகளுடன் கூடுகையி லிரட்டிக்கின்றன.. 

எ + குதிரை = எக்குதிரை 
எ + சேனை : எச்சேனை 
எ + தலை = எத்தலை 
எ + பசு : எப்பசு 
அ + குதிரை = அக்குதிரை 
அ + சேனை : அச்சேனை 
அ + தலை = அத்தலை 
அ + பசு = அப்பசு 
உ + குதிரை : உக்குதிரை 
உ + சேனை = உச்சேனை 
உ + தலை = உத்தலை 
உ + பசு : உப்பசு 
இ + குதிரை = இக்குதிரை 

+ சேனை = இச்சேனை 
இ + தலை = இத்தலை 

இப்பசு 
எ + ஙனம் = எங்ஙனம் 
எ + ஙனம் = எஞ்ஞாலம் 
எ + நாடு = எந்நாடு 
எ + மனை = எம்மனை 
அ + ஙனம் = அங்ஙனம் 
அ + அஞ்ஞாலம் 
அ + அந்நாடு 
அ + அம்மனை 
உ + ஙனம் = உங்ஙனம் 
உ + உஞ்ஞாலம் 
உ + உந்நாடு 
உ + உம்மனை 

+ ங்னம் = இங்ஙனம் 
இ + இஞ்ஞாலம் 
இ + இந்நாடு 
+ இம்மனை 

எவ்வளை 
அ + வளை = அவ்வளை 
உ + வளை : உவ்வளை 
+ வளை = இவ்வளை 


+ பசு : இ l 


எ + வளை : 


TAMIL GRAMMAR 


143 


When the verbs in the Imperative Mood ending in 
unite with the hard letters , there results no varia 


tion : as , 


Humble thou Cottah , Sauttah , Thevah , Poodah 
( Vide Soo . 11 and 15. ) 

The hard letters 6 , 8 , 5 , 4 , and soft letters 5 , 6 , 1 , 4 , 
and the middle letter ou , doubled , when they unite 
with the interrogatory letter o and the demonstrative 
ones , as : 

Which horse , army , head and cow . 


That horse , army , head and cow . 


This horse , army , head and cow . 


Where 
Which world 
Which Country 
Which house 
There 
That world 
That country 
That house 
Here 
This world 
This country 
This house 
Which bracelet . 
That bracelet . 
This bracelet . 


144 


தமிழிலக்கணம் 


உ + யானை : 


வினாவெழுத்தாகிய எகரமும் சுட்டெழுத்துக்களாகிய அகர இகர 
உகரங்களும் ய என்னும் இடையெழுத்துடன் புணருகையில் இடையில் வ் 
என்னுமொரு இடையெழுத்துத்தோன்றி முடிக்கின்றது . உம் . 

எ + யானை = எவ்யானை 
அ + யானை = அவ்யானை 

உவ்யானை 
இ + யானை = இவ்யானை 

அகர எழுத்து ஆகாரமாகி அத்துடன் இகரவுயிரை முதலிலுடைய 
மொழிகள் வந்து புணருகையில் கடைசியிற் காட்டிய இகரவெழுத்து யகரமாகத் 
திரிகின்றது. உம் . 

ஆ + இடை = ஆயிடை 

கு , சு , டு , து , பு , று என்னும் குற்றுகரங்கள் உயிரெழுத்தை முதலிலுடைய 
மொழிகளுடன் கூடுகையில் அவற்றின் ஒற்றுக்களாகிய க் , ச் , ட் , த் , ப் , ற் என்னும் 
எழுத்துக்களை மாத்திரம் விட்டுவிட்டு ஓடிப்போம் வருமொழி முதலினின்ற 
உயிரெழுத்துக்கள் அவற்றின் மேலேறி நிற்கும் . உம் . 

நாகு + அரிது = நாகரிது 
எஃகு + அரிது = எஃகரிது 
வாகு + அரிது = வாகரிது 
சுக்கு + உளது = சுக்குளது 
சங்கு + எளிது = சங்கெளிது 
சார்பு + இனிது = சார்பினிது 
மஞ்சு + உளது = மஞ்களது 
பட்டு + இல்லை = பட்டில்லை 
முத்து + உண்டு = முத்துண்டு 
பண்பு + இனிது = பண்பினிது 
குன்று + உயர்வு = குன்றுயர்வு 
சிலவிஷயங்களில் 

வருகின்றபடி 

இப்படிப்பட்ட 
விகாரமுண்டாகிறதில்லை. 

விளியென்பது தன் முகமாகத்தானழைப்பதுவே . 
ஆறாம் வேற்றுமைக்கு அதுவும் ஆதுவுமாம் . 

மெல்லொற்றையும் இடையொற்றையும் தனிக்குற் றெழுத்தையும் 
அடுத்துவரும் உகரம் குற்றுகரமாகாது . அது முற்றுகரமெனப்படும் . 

மண்ணு . 
விம்மு . 
கல்லு , 
முள்ளு. 
கதவு . 
அது . 


அடியில் 


ஒரு . 
திரு 


TAMIL GRAMMAR 


145 


In the connection between the middle letter w and 
the interrogatory and demonstrative letters 6 , 91, 2 , 
an addition of o results between the letters united : as , 

Which Elephant . 
That Elephant . 
This Elephant . 


When the letter becomes long 7 and when the 
word beginning with the vowel joins with it , the lat 
ter is changed into w , as , 

That Place ( Vide soo.13 . ) 

The letter , ( 5 21810 ) which becomes short when 
the hard bodies 6 , 8 , L , , u , in uniting with words 
ending in vowels , runs away leaving its bodies alone 
and the next vowels get over them , as , 

Seldom is the buffalo , 
Seldom Javelin 
Seldom the grain varagoo . 
There is ginger 
The chank can be easily had . 
The dependence is good . 
There is cloud . 
There is no silk . 
There is pearl . 
Good quality is good . 
The hill is high . 

In some cases there does not occur such varia 
tion : as in the following example . 

Vocative case is the calling of one person by an 
other in person . 

The 6th case is formed by the article 8 and 48 

The letter q does not become short when it is 
borne by those soft and middle letters with which 
words begin and when it follows short single vowels 
and it is then called LOGISu or perfect 2 . 


a ) 


146 


தமிழிலக்கணம் 


ட 


கை 


முற்றுகரச்சொற்கள் உயிரெழுத்தை முதலாகவுடைய மொழிகளுடன் 
சந்திக்கையில் உகரம் அடியில் வருகிற பிரகாரம் தன்னுடைய உடலை அல்லது 
ஒற்றெழுத்தை விட்டுவிட்டுப் போய்விடுகின்றது . 

கதவு + அழகு = கதவழகு 
அது + அன் = அதன் 

அது + ஐ - அதை 
இருவழியிலும் பிந்தியவையிரட்டிக்கின்றன . ஆயினும் ஒரோவழி அவைகள் 
சிலவினைச்சொற்களையும் அஃறிணைப் பெயர்களையும் புணருகையில் 
அப்படியிரட்டிக்க மாட்டா . 
வேற்றுமை 
பலா + காய் = பலாக்காய் 

சினை = பலாச்சினை 
தோட்டம் = பலாத்தோட்டம் 

பழம் = பலாப்பழம் 
தாரா + கை = தாராக்கை 

செவி = தாராச்செவி 
தலை = தாராத்தலை 
புறம் = தாராப்பறம் 


அல்வழி 

பலா + குறிது = பலாக்குறிது 
பலா + சிறிது 

= பலாச்சிறிது 
பலா + தீது = பலாத்தீது 

பலா + பெரிது பலாப்பெரிது 
வேற்றுமை 

விள + கோடு விளக்கோடு 

கடு + காய் = கடுக்காய் 
அல்வழி 
வட்ட + கல் 

வட்டக்கல் 
தாழ் + கோல் 

தாழ்க்கோல் 
தேடி + சென்றான் தேடிச்சென்றான் 
தேடா + போனான் 

= தேடாப்போனான் 
தேடூ + போனான் = தேடூப்பொனான் 
தேடென + போனான் தேடெனப்போனான் 
தேட + போனான் தேடப்போனான் 
உண்பாக்கு + போனான் உண்பாக்குப்போனான் 
மாம்பூத்து + காய்த்தது = மாம்பூத்துக்காய்த்தது 
பறவை பொள்ளென + பறந்தது = பறவைபொள்ளெனப்பறந்தது 
அது சால + பகைத்தது = அதுசாலப்பகைத்தது 


. 


TAMIL GRAMMAR 


147 


When the words ending in ung & or perfect write 
with the words beginning with the vowels the 2. goes 
away leaving its body or mute consonant as in the 
following examples ; 

The door is beautiful. 
Its . 
It . - ( Vide Soo.14 ) 

When Neuter Gender substantives ending in 
vowel unite in both ways with hard letters 4 , 5 , 5 , w , the 
latter are doubled but on some occasions : they do not 
do so when they join some verbs and neuter nouns . 
As . INCASES . 

Jack fruit unripe . 
Jack fruit branch . 
Jack fruit garden . 
Jack fruit . 
A bird s hand . 
A bird s ear . 
A bird s head . 

A bird s back . 
IN NO CASES 

The Jack tree is short , 
The Jack tree is small . 
The Jack tree is bad . 

The Jack tree is great . 
IN CASES 

Velan tree s branch . 

Nut . 
IN NO CASES 

Round stone . 
A little stick . 
He went in search . 
He went to eat . 
The tree put forth flower and afterwards fruits . 
The bird flew vehemently . 
It hated greatly . 


148 


தமிழிலக்கணம் 


. 


மலை 


க , 


அதை யிருளின்றி + கண்டான் 

அதை யிருளின்றிக் கண்டான் 
மற்றை + கமலம் - மற்றைக்கமலம் 
மற்றை + சாதி = மற்றைச்சாதி 
கடி 

+ கமலம் = கடிக்கமலம் 
சொன்றி + குழிசி = சொன்றிக்குழிசி 
கங்கை + சடை = கங்கைச்சடை என மிகுந்தன 
வேற்றுமை 
ஏரி + கரை = ஏரிகரை 
குழவி + கை = குழவிகை 
குழந்தை + தலை = குழந்தைதலை 

+ கிழவோன் = மலைகிழவோன் 
அல்வழி 

கூப்பு + கரம் : கூப்புகரம் 
கூட்டு + தனம் = கூட்டுதனம் 
நாட்டு + புகழ் = நாட்டுபுகழ் 
என இயல்பாயின 
சிலவுயிரீற்றையுடைய மரப்பெயர்கள் ச , 

த ,. ப 

என்னும் 
வல்லெழுத்துக்களுடன் புணருகையில் அவற்றின் இடையில் ங , ஞ , ந என்னும் 
மெல்லெழுத்துக்கள் தோன்றுகின்றன . உம் . 
விள + காய் 

விளங்காய் 
+ கனி 

= களாங்கனி 
+ கொம்பு = மாங்கொம்பு 
+ செதிள் = மாஞ்செதிள் 
+ தோல் 

= மாந்தோல் 
இரண்டாம் அதிகாரம் 

அடியிற்றொடர்ந்துவருகிற உயிரீற்றுச்சொற்கள் மற்றச் சொற்களுடன் 
புணருவதில் கவனித்திராநின்ற உருக்களைக் குறித்துணர்த்துகின்றது . 
பொதுவிதி 

அகரவீற்றையுடைய செய்யியவென்னும் எதிர்கால வினையெச்சம் , 
பெயர்வினை விடையுரியென்னும் நான்கு சொல்லடியாகப் பிறந்த 
தெரிநிலைவினைப்பெயரெச்சம், பெயர் இடை உரி அடியாகப் பிறந்த பெயரெச்சக் 
குறிப்பு , அஃறிணைப்பன்மை வினைமுற்று , அம்ம என்னுமிடைச்சொல் இவைகள் 
க, ச , ட, த , ப, ற என்னும் வல்லெழுத்துக்களுடன் புணருகையில் விகாரப்படாமல் 
இயல்பாகும் . 
செய்யியவென்னும் வினையெச்சப்புணர்ச்சி 
உண்ணிய 

கண்டான் 
சென்றான் 
தந்தான் 
புகன்றான் 


களா 


மா 


LON 


+ 


TAMIL GRAMMAR 


149 


He saw it clearly . 
The other Tamarai flower . 
The other caste , 
Fragrant camalam flower . 
Rice pot . 

The lock of hair with Ganges . 
IN CASES 

The bank of a tank . 
The child s hand . 
The child s head . 

The man possessed of a hill . 
WITHOUT CASES 

Closing hands . 
Amassing riches . 
The praise which can be made fit.n. ( Vide Soo.14 , 

When the some names of tress er ling in vowels 
unite with hard letters f , r , i , j , g , P , e , are intro 
duced between the letters united , as , 

The valam Fruit unripe 
The fruit . 
The branch of a mango tree . 
The bark of mango tree . 
The skin of mango tree . ( Vide Soo.16 ) 
CHAPTER II 

On the forms observed in connecting words end 
ing in vowels with other words which follow them . 
GENERAL RULE 

When the verbal participles , adjectives derived 
from nouns Quwainė L , Paticiples which partake the na 
ture of relative pronouns , adverbs of comparison , ad 
jectives nouns or pronouns containing the acts of 
verbs , or participal nouns , the conjugated verbs of the 
Neuter Gender and the plural number , the particle with 
which the sixth case ( Genitive ) is formed , Nouns or 
Neuter Gender and plural number , and the word 2010, 
which end in , unite with hard letters 4 , 8 , L , 5 , 4 , m : the 
connection does not meet with any variation , as . 

He saw eating . 
He saw going. 
He saw giving . 
He saw saying . 


150 


தமிழிலக்கணம் 


பெயரடியாகப் பிறந்த பெயரெச்சப்புணர்ச்சி 
கறுத்த + குதிரை 

சிங்கம் . 
தகர் . 

பன்னி .. 
வெளுத்த + குதிரை முதலாயின . 
வினையடியாகப் பிறந்த பெயரெச்சப்புணர்ச்சி 

உண்ட + குதிரை முதலாயின 
உண்ணாநின்ற + குதிரை முதலாயின 

உண்ணாத + குதிரை முதலாயின 
இடைச்சொல்லடியாகப்பிறந்த பெயரெச்சப் புணர்ச்சி 

பொன்போன்ற + குதிரை முதலாயின 

திண்ணென்ற + குதிரை முதலாயின . 
உரிச்சொல்லடியாகப் பிறந்த பெயரெச்சப் புணர்ச்சி 

சான்ற + குதிரை முதலாயின 

உற்ற + குதிரை முதலிய 
பெயரடியாகப் பிறந்த பெயரெச்சக் குறிப்புப்புணர்ச்சி 

அமர்முகத்த + குதிரை முதலிய 
கடுங்கண்ண + குதிரை முதலிய 
சிறிய 

+ குதிரை முதலிய 
பெரிய 

+ குதிரை முதலிய 
உள 

+ குதிரை முதலிய 
இள 

+ குதிரை முதலிய 

+ குதிரை முதலிய 
சில + குதிரை முதலிய 
அஃறிணைப்பன்மை வினைமுற்றுப் புணர்ச்சி . 

பறவைகள் நடந்த கொற்றா . 
சாத்தா . 
தேவா . 
பூதா . 
பறவைகள் நடக்கின்ற கொற்றா , சாத்தா , தெவா , பூதா , 

பறவைகள் நடப்பகொற்றா , சாத்தா , தெவா , பூதா . 
ஆறனுருபுப் புணர்ச்சி 
தன கைகள் . 

செவிகள் . 
தலைகள் . 

பதங்கள். 
அஃறிணைப் பன்மைப்பெயர்ப்புணர்ச்சி 

பல + கொடுத்தான் 
பல + செய்தான் . 
பல + தின்றான் . 
பல + பிடித்தான் . 

இவ்வசனங்களில் ஐ யென்னும் இரண்டாம் வேற்றுமையுருபு 
தொக்கியிருக்கின்றது . 


பல 


+ 


TAMIL GRAMMAR 


151 


A black horse . 
A black lion . 
A black sheep . 
A black hog . 
A white horse & c . 
The horse which ate & c . 
The horse which is eating & c . 
The horse which has not eaten & c . 
A horse like gold & c . 
A horse comparatively stout & c . 
A best horse & c . 
An agreeable horse & c . 
A horse having warlike nature & c . 
A horse having cruel sight & c . 
A horse having the youth & c . 
You Kottah birds walked . 
You Sattah birds walked . 
You Dava birds walked . 
You Pooda birds walked . 


You Kottah Sattah Dava and Pooda birds are 
walking . 

You Kottah & c . birds will walk . 


His hands . 
His cars . 
His hands . 
His feet . 
He gave different things . 
He did different things . 
He ate different things . 
He caught different things . 


These are phrases in which the case I is under 


stood . 


152 


தமிழிலக்கணம் 


பல் + 


வேற்றுமைகளைப் பெறாத வசனங்கள் அல்லது அல்வழிச்சந்தியில் 
வழங்குபவைகள் . 

குதிரை, 
சிங்கம் . 
தகர் . 

பன்றி . 
அம்ம + கொற்றா . 

சாத்தா . 
தேவா. 

பூதா . 
விதி 1.:- வாழியவென்னும் வியங்கோள்முற்றினீற்று ( ய ) என்னுமுயிர் மெய் க , ச , 
த , ப என்னும் வலிமுன் செய்கை விகாரம் செய்யுள் விகாரங்களாலன்றி 
யியல்பாகவே கெட்டுநிற்கும் . இவ்வாறு ஈற்றெழுத்தாகிய ( ய ) கெட்டு வாழியென 
நின்ற வழியும் வல்லெழுத்தின் முன்னியல்பாகும் . 

உதாரணம் . 
வாழிய கிளியே . 
வாழி சிங்கமே . 

தேரே . 

பெண்ணே . 
விதி - 2.:- வினையொழுங்கில் நிற்கிற சாவ என்னும் இடை சொல் 
இலக்கணவிதிப்படி ( வ ) ஈற்றை யொழிக்கப்பட்ட போதும் க , ச , த , ப என்னும் 
வல்லெழுத்துக்களுடன் கிரமப்படிக்கேபுணரும் . உ - ம். : 

அவனைச் சாவக்குத்தினான் = சாக்குத்தினான் . 
விதி - 3.:- பலவென்னுமிச்சொல் மற்றொரு பலவென்னுஞ்சொல்லுடன் 
புணருகையில் இயல்பாயேனும் விகாரமாயேனும் அடியில் வருகிறபடி 
வடிவத்தைப்பெறும் . உ - ம் . : - பல + பல = பலபல இஃதியல்பு. 

பல + பல = பலப்பல இஃது விகாரம் ஏனெனில் மற்றொரு பகா வொற்றை 
யிடையிற் பெற்றுப்புணர்ந்தது . 

சிலவேளைகளில் பலவென்னுமொழி மற்றொரு பலவுடன் சேருகையில் 
உயிர்மெய்யாகிய லகரத்தின் மேலேறியிருக்கிற அகரவுயிரை யொழித்து 
மெய்யெழுத்தாகிய ல் எழுத்தைமாத்திரம் பெறுகின்றது . உ - ம் . : - பல + பல = பல்பல . 

இப்படிப்பட்ட புணர்ச்சியில் மெய்யெழுத்தாகிய ல் சிலவெளைகளில் ற 
கரமாய்த்திரிகின்றது . உ - ம் . :- பல + பல = பற்பல 

பல என்னுமொழி மற்றமொழிகளுடன் புணருகையில் அது முதலிற் காட்டிய 
இருவகையான வடிவத்தைப் பெறுகின்றது . உ - ம் .: 

- பல்கலை 

பல்படை 
மணி = பல்மணி 
நாள் 

பல்நாள் 
பல்யானை 
பல்வளை முதலியன . 


பல + 


கலை 


. 


படை 


- 


யானை 


வளை 


- 


TAMIL GRAMMAR 


153 


ghough or phrases which admit of no cases . 
Different horses . 
Different lions . 
Different sheep . 
Different hogs . 

Hear Kottah , Sattah , Dava and Pooda . ( Vide 
Soo.17 . of உயிர்ற்றுப்புணரியல் in Nannool . 
RULE - I 

When the conjugated verb bunyolu , which is of 
optative kind , ends which and m w , has a regular con 
nection with hard letters 8 , 8 , 5 , w , it has a regular con 
nection even when the last letter a is omitted . 

AS : 
Parrot , live thou happily . 
Lion , live thou happily . 
Cart , live thou happily . 

Woman live thou happily . ( Vide Soo . 18 ) . 
RULE - II 

The participle firou in the conjugated from has a 
regular connection with the hard letters f , r , j and g , 
both when the letter ou remains and when it is gram 
matically omitted , as . 

He gave him in mortal stab or he stabbed him to 
death . 

( Vide Soo.19 . ) 
RULE- III 

The word us when it connects with same word it 
has both regular and irregular form of connections as 
follows : 

This is regular connection . 

This is irregular connection , because an addi 
tional u is produced by the connection . 

Sometimes the word wou loses its termination of 
the vowel of which the consonant bore and retains the 
consonant ou alone as a mute one in connecting with 
the same word பல .. 

In such connection the mate consonant s is 
sometimes changed into m as : 

When the word un unites with other words , it 
has the first mentioned two forms of connection , as : 

( See opposite page ) 


154 


தமிழிலக்கணம் 


+ 


மேலே விவரித்த நான்குவிதிகளும் சில என்னுஞ்சொல் தன்னைப் 
போலொத்த மொழியோடும் வேறு வகையான மொழிகளோடும் புணருவதற்கும் 
உபயோகப்படுகின்றன . 
விதி -4 

ஓரெழுத்தாலாகிய ஆ மா என்னுஞ் சொற்களும் அதுபோல் 
இரண்டெழுத்துக்களாலாகிய மியாவென்னுஞ் சொல்லும் அஃறிணைப்பன்மை 
யெதிர்மறை வினைமுற்றும் க , ச , த , ப என்னும் வல்லினங்களுடன் கூடுகையில் 
அல்வழியில் இயல்பாம் . உ - ம் : 

ஆ + குறிது = ஆகுறிது . 
ஆ + சிறிது = ஆசிறிது 
ஆ + தீது = ஆதீது 
ஆ + பெரிது = ஆபெரிது 
மா + குறிது = மாகுறிது 
மா + சிறிது = மாசிறிது 
மா + தீது = மாதீது 
மா + பெரிது = மாபெரிது 
கேண்மியா + கொத்தா. 
சென்மியா + சாத்தா , 
கொண்மியா + தேவா . 
உண்மியா + பூதா . 
உண்ணா + குதிரைகள். 

செந்நாய்கள் . 
தகர்கள் . 

பன்றிகள் . 
விதி- 5 

தனிக்குற்றெழுத்தைச் சேர்ந்துவருகிறல் என்னும் மெய்யெழுத்தை யூர்ந்த 
ஆ என்னும் நெட்டுயிர் இயல்பான தன்னுடைய வரிவடிவைப் பெற்றும் 
சிலவேளைகளிற் பெறாமலுமாம் . அதாவது அது 

சிலவிடங்களில் 
விகாரப்படாதிருக்கின்றது . சிலவிடங்களில் குறுகுகின்றது . சில தருணங்களில் 
அவ்வாறு குறுகின நிலைமையுடன் ஒரு உகரத்தையும் தழுவுகின்றது எனலாம் . 
உ - ம் . : 

நிலா + உதித்தது = நிலவுதித்தது . 
நிலா + விரிகானல் = நிலவிரிகானல் 
கனா + கண்டென் = கனாவுகண்டென் . 

இரா + வந்தது = இரவு வந்தது . 
விதி - 6 

1. அளவைப்பெயராகிய நாழி என்னும் பெயர் அவ்வாறான உரியென்னும் 
ஒரு பெயருடன் சந்திக்கையில் ( N ) என்னும் மெய் கெட்டு வருமொழியாகிய 
உரியென்னுஞ்சொல்லின் முதலி லிருக்கிற உயிரெழுத்து ( வு ) என்னும் 
மெய்யெழுத்தாகின்றது . சிலவிடங்களில் அடியில் வருமுதாரணப்படிக்கு 
நிலைமொழி யீற்றிலிருக்கிற ழிக்குப்பதிலாக ( டகர ) மெய்தோன்றுகின்றது . 
அப்பொது வருமொழி , முதலினின்ற உ அதன் மேலேறுகின்றது . 


TAMIL GRAMMAR 


155 


The foregoing four rules are applicable to the 
word flou also when it connects with a like word and 
with other words .- ( Vide See . 20 ) 
RULE - IV 

When the words formed by a single letter ஆ , மா 
as well as the word wir which is formed by two letters , 
and the verbs in the conjugated negative form in the 
Neuter Gender 3 rd 

person plural connect with the hard 
letters க , ச , த , ப 

there occurs no variation , and this 
regular connection takes place as when the above 
words admit of no cases , as . 

The cow is short . 
The cow is young . 
The cow is bad . 
The cow is great . 
The wild cow is short , young , bad and great . 
Hear thou Kottah . 
Go thou Sattah . 
Buy thou Thevah . 
Eat thou Poothah . 
Not eating horses . 

dogs . 
sheep . 

hogs - ( Vide Soo.21 ) 
RULE - V 

The long vowel in the consonant o following 
single short letters does and sometimes does not lose 
its natural state ; that is to any, in some places it 
stands without variation . In some it becomes short , 
and on 

some occasions with that shortened state it 
takes the letter q as : 

The moon rose . 
A grove in which the moon slunes . 
I saw a dream . 

The night came on - ( Vide See . 22 ) 
RULE VI 

1. When the noun of measure , namely on with 
a noun of the same kind , viz . 2of the consonant goes 
way , and the vowel in the beginning of the next word 
a becomes a consonant 04. In some cases the con 
sonant comes in the room of yn and then the next vowel 
2 is joined to it as in the following examples . 


> 


156 


தமிழிலக்கணம் 


நாழி + உரி = நாவுரி 
நாழி + உரி = நாடுரி 

உ , உரி யென்னுஞ்சொல் உயிர் , வல்லினம் , மெல்லினம் இடையினம் 
என்னும் நாற்கணங்களையு முதலாகவுடைய சொற்களுடன் கூடுகையில் 
அவைகட்குமத்தியில் ( ய ) என்னும் மெய் உபயோகிக்கப்படுகின்றது . உம் . 

உரி + உப்பு = உரியவுப்பு 
உரி + பயரு = உரியபயரு 
உரி + மிளகு = உரிமிளகு 

உரி + வாகு = உரியவாகு 
விதி- 7 

புளி என்னுஞ்சொல் க , ச , த , ப என்னும் வல்லினத்துடன் புணருகையில் 
அவற்றிற்கினமாகிய மெல்லொற்றுக்கள் முறைப்படி இருமொழிக்குமிடையில் 
தோன்றுகின்றன . உம் . 

புளி + கறி = புளிங்கறி 
புளி + சோறு = புளிஞ்சோறு 
புளி + தயிர் = புளிந்தயிர் 

புளி + பாளிதம் = புளிம்பாளிதம் . 
விதி - 8 

1. இகர வீற்றையுடைய சில அஃறிணைப்பெயர்கள் க , ச , த , ப என்னும் 
வல்லெழுத்துக்களுடன் புணருகையில் அல்வழிக்கண் இயல்பாகின்றன. உம் . 
பருத்தி + குறிது 

சிறிது . 


தீது . 


ஆப்பீ 


பெரிது . 
ஒதி + குறிது முதலிய 

2. சில இகரவீற்றையுடைய பெயர்கள் சிறப்புப் பெயர்களைச் சந்திக்கையில் 
அவைகளுக்கு இடையே ஆகாரச்சாரியை தோன்றும் , உம் . 

தெய்வசிகாமணி + பிள்ளை = தெய்வசிகாமணியாப்பிள்ளை 

வீராசாமி + பிள்ளை = வீராசாமியாப்பிள்ளை. 
விதி- 9 

என்னுமொழி நாற்புணங்களுடன் சேருகையில் 
நிலைமொழியீற்றினின்ற பீ இருவகைக்கண்ணுங் குறுகுகின்றது . உம் . 

வேற்றுமை 
ஆப்பீ + அருமை : ஆப்பியருமை . 
ஆப்பீ + 

குளிர்ச்சி = ஆப்பிகுளிர்ச்சி 
ஆப்பீ + நன்மை = ஆப்பிநன்மை 
ஆப்பீ + 

வன்மை - ஆப்பிவன்மை 
அல்வழி 

ஆப்பீ + அரிது = ஆப்பியரிது 
ஆப்பீ + குளிரும் - ஆப்பிகுளிரும் 
ஆப்பீ + நன்று - ஆப்பி நன்று 
ஆப்பீ + வலிது = ஆப்பிவலிது 


TAMIL GRAMMAR 


157 


2. When the said word gif is joined with the words 
beginning with vowels and consonants of the three 
kinds , viz . the hard , soft , and middle consonant , is 
introduced between them , as ( Vide Soo . 24 ) 

A quarter measure of salt . 


of pepper . 


RULE - VII 

When the noun yo unites with the hard letters 
og and u the soft letters relative to them respectively 
appear between the words connected , as ( Vide Soo . 
25 ) 

( See opposite page . ) 


RULE - VIII 

Some nouns of Neuter Gender ending in vowel 
have a regular connection with hard letters #sy and 
if they are without cases , as : 


Cotton tree is short , young , bad , and great . 
Odee a tree repeat- ( Vide See . 26 ) 

When some proper nouns which end in 
unite with the name of titles , the connection produces 
between them the particle , as 


IX 


RULE 

When the word huul or Cow - dung , connects with 
vowels and consonants of three kinds , the long s is 
shortened in sentences with or without cases . 
IN CASES 

The scarcity of Cow - dung . 
The coldness of do . 
Goodness of Cow - dung 

Hardness of Cow - dung . 
NO CASES 
The Cow - dung is seldom to be had . 

will grow cold . 

is good . 
is hard . - ( Vide Soo.27 ) 


158 


தமிழிலக்கணம் 


விதி -10 

ம் என்னுஞ்சொல் க , ச , த , ப என்னும் வல்லினங்களைக் கூடுகிறபோது 
சிலவிடங்களில் அவைகள் இயல்புச் சந்தியைப் பெறுகின்றன . சிலவிடங்களில் 
வல்லினமிரட்டித்துச் சந்திக்கின்றது . மற்றும் சிலவிடங்களில் அப்புணர்ச்சி 
மேலேகாட்டிய வல்லினங்களுக்கினமாகிய மெல்லொற்றுக்களை அவைகளுக் 
கிடையில் தோன்றச்செய்கின்றது . இவையெல்லாம் வேற்றுமையைப் பெறாத 
புணர்ச்சியிலுண்டாகின்றன . அவையாவன . 

மீ + கண் : மீ க்ண் 
கூற்று = மீக்கூற்று 
கோள் = மீக்கோள் 

தோல் = மீந்தோல் 
விதி- 11 

குற்றுகரவீற்றையுடைய சொற்கள் வல்லினங்களைச் சந்திக்கையில் 
இயல்பாம் . உ - ம்.: 

அடு + களிறு = அடுகளிறு . 
அடு + சேனை = அடுசேனை 
அடு + தகர் = அடுதகர் 
அடு + பன்றி = அடுபன்றி 
ஒரு + கை : 

ஒருகை 
ஒரு + செவி = ஒரு செவி 
ஒரு + தலை = ஒருதலை 
ஒரு + புறம் = ஒருபுறம் 

ரு + கை = இருகை 
இரு + செவி = இரு செவி 
இரு + தலை = இருதலை 
இரு + புறம் = இருபுறம் 
அறு + கை = அறுகை = அறுசெவி முதலாயின 

எழு + கை = எழுகை முதலாயின . 
வேற்றுமை: 

அது + கொண்டான் 
அது + சொன்னான் 
அது + தந்தான் 
அது + படைத்தான் 
உது + கொண்டான் 
உது + சென்றான் 
உது + தந்தான் 

உது + படைத்தான் 
அல்வழி : 

அது + குறிது 
அது + சிறிது 
அது + தீது 
அது + பெரிது 

குறிது 
து சிறிது 
உது 

தீது 


+ 


பெரிது 


TAMIL GRAMMAR 


159 


>> 


2) 


RULE X 

When the word joins the hard letters , , 6 , u 
they have a regular connection in some places ; on 
some occasions the connection renders the hard let 
ters doubled ; on some other occasions , the union pro 
duces between them soft letters peculiar to each of the 
above hard letters . All these occur in the composition 
which admit of no cases , namely : 

Upon the eye . 
Praise . 
Covering sheet . 
The skin. 

( Vide See . 28 ) 
RULE - XI 

When the words which have in their termina 
tions the short letter g connect with the hard letters , 
no variation results , as : 
Fighting Elephant . 

army 
sheep 

hog . 
One hand . 
One ear . 
One head . 
One back . 
Two hands . 
Two ears . 
Two heads . 
Two backs . 
Six hands , & c . 

Seven hands , & c . 
WITH CASES 

He bought it . 
He said it . 
He gave it . 
He created it . 
He bought this . 
He said this . 
He gave this , 

He created this . 
WITHOUT CASES 
That is short . 

do . young 
do . bad . 
do . 

great . 
This is short . 
This is young . 

do . bad . 
do . 

great . - t Vide See.29 ) 


160 


தமிழிலக்கணம் 


+ 


நாகு + 


விதி- 12 

அது என்னுஞ் சுட்டுப்பெயர் அன்று என்னுஞ்சொல்லுடன் கூடுகிறபோது 
அகரம் வகரமாகின்றது . சிலவிடங்களில் குற்றுயிர் ஆகிய உகரத்தின் 
ஒலியைக்கொண்டிருக்கிற தகரமானது அவ்வுயிரை யிழந்து தா என நீளுகின்ற 
அப்போது வருமொழி முதலினிற்கும் அகர முமறைந்து போகின்றனது . உம் . 

அது + அன்று = அதுவன்று அதான்று . 
விதி- 13 

1. நெடில் ஆய்தம் உயிர் ; இடையினம் இவைகளைத் தொடர்ந்துவருகிற 
வல்லினத்தை யூர்ந்த உகரம் வல்லின மொழிகளுடன் புணருகையில் 
விகாரப்படாது . 

இவ்விதி வேற்றுமை அல்வழி எனுமிரண்டு சந்திக்கு முபயோகப் 
படத்தக்கது . 
வேற்றுமை 

கடுமை 
சிறுமை 
தீமை 

பெருமை 
எஃகு + கடுமை 

சிறுமை 
தீமை 

பெருமை 
உலகு + 

கடுமை 
சிறுமை 
தீமை 

பெருமை 
சால்பு + 

கடுமை 
சிறுமை 
தீமை 

பெருமை 
அல்வழி 

கடிது 
சிறுமை 
தீமை 

பெரிது 
எஃகு + கடிது முதலாயின 
உலகு + கடிது முதலாயின 
சால்பு + கடிது முதலாயின 

2. அன்றியும் மேலே சொல்லிய மெய்யெழுத்துக்களை யூர்ந்திருக்கிற உ 
மெல்லொற்றைத் தொடருகிற போது வல்லெழுத்துக்களுடன் இயல்புச் சந்தியைப் 
பெறுகின்றது . இவ்வித உகரத்தையுடைய சொற்கள் வேற்றுமையைப் 
பெறாவிடத்தில் மாத்திரமுபயொகப்படுகின்றது . உம் . 
குரங்கு + கடிது 

சிறுமை 
தீமை 
பெரிது 


நாகு + 


TAMIL GRAMMAR 


161 


RULE XII 
When the pronoun 

அது joins 

the word 
( not ) , the word is changed into ou . In some cases the 
consonant & which bears the pronunciation of the 
short vowel q loses it and becomes long so when the 
vowel at the next word also disappears , as- ( Vide 
See.30 ) 
RULE XIII 

When the vowel q it its bodies of hard conso 
nants is next to the long consonants the letter fugi 
( 06) all vowels and middle lettersi is not varied in unit 
ing with words beginning with hard letters . This rule is 
applicable to phrases with or without cases . 
PHRASES WITH CASES 
Chank s hardness 

do . smallness . 
do . badness 

do . greatness or value . 
Javelin s hardness . 

do . smallness . 
do . badness . 

do . value . 
World s hardness . 

do . narrowness . 
do . badness . 

do . value . 
Learning s hardness . 

do . narrowness . 
do . badness . 

do . value . 
WITHOUT CASES 
The chank is hard . 

do . small . 
do . bad . 

do . great . 
The javelin is hard & c . 
The world is hard & c . 
The learning is hard & c . 

2. But when the letter g in its aforesaid bodies 
follows the soft consonants has an unvaried connec 
tion with hard letters . This rule is applicable only when 
the words which have the said 2 do not admit of cases , 

Note The word enou has various meanings . 
The monkey is hard . 

do . 

small 
do . bad . 
do . great .- ( Vide Soo . 


as 


162 


தமிழிலக்கணம் 


* 


- 


களிறு + அடி 


3. தனித்து நிற்கிற நெட்டெழுத்துடன் அல்லது குற்றெழுத்துடன் அடுத்து 
வருகிற உயிர்மெய்க்குறில்களாகிய ( டு , ரு ) கள் நாற்கணங்களுடனுங் 
கூடுகையிலிரட்டிக்கப்படுகின்றன . 

இது வேற்றுமைச்சந்தியில் வழங்குகின்றது . உ - ம் .: 
ஆடு + அடி : ஆட்டடி 
ஆடு + கால் 

- ஆட்டுக்கால் 
ஆடு + செவி 

ஆட்டுச்செவி 
ஆடு + தலை ஆட்டுத்தலை 
ஆடு + புறம் 

ஆட்டுப்புறம் 
ஆடு + நிறம் ஆட்டுநிறம் 
ஆடு + மயிர் 

ஆட்டுமயிர் 
ஆடு + வன்மை 

= ஆட்டுவன்மை 
முருடு + அடி = முருட்டடி 
முருடு + பக்கம் 

= முருட்டுப்பக்கம் 
முருடு + நலம் = முருட்டுநலம் 
முருடு + வன்மை 

முருட்டுவன்மை 

= களிற்றடி 
களிறு + கால் = களிற்றுக்கால் 
களிறு + நிறம் = களிற்றுநிறம் 

களிறு + வன்மை = களிற்றுவன்மை 
விதி 14 

மென்றொடர்மொழிக்குற்றியலுகரங்கள் நாற்கணங்களுடன் கூடுகையில் 
அம்மெல்லெழுத்துக்கள் தமக்கினமான வல்- லெழுத்துக்களைப் பெற்று 
முடிகின்றன மற்றும் சிலவிடங்களில் அந்த உகரம் ஐகாரமாகத் திரியப்படுகின்றது . 
உ - ம் : 

கன்று + ஆ - கற்றா 
மருந்து + பை = மருந்துப்பை. 
கரும்பு + நாண் = கருப்புநாண் 
கரும்பு + வில் = கருப்புவில் 
இன்று + நாள் = இற்றைநாள் 
பண்டு + காலம் = பண்டைக்காலம் 
பண்டு + ஓர் = பண்டையோர் 
பண்டு + ஐ = பண்டை 
ஒன்று + ஐ = ஒற்றை 
இரண்டு + ஐ = இரட்டை 
ஈராண்டு + ஐ = ஈராட்டை 

மூவாண்டு + ஐ = மூவாட்டை 
விதி 15 

1. திசையைக்காட்டுகிற சொல் மற்றொருதிசையைக் காட்டுகிற 
சொல்லோடாவது வேறுசொற்களோடாவது சேருகையில் விகாரப்படாது . 


TAMIL GRAMMAR 


163 


ears . 


3. The short consonants o and I should they be 
next to the long letters which may stand singly or short 
letter are doubled when they unite with vowels and 
three sorts of consonants . This takes place in the com 
positions containing cases , as : 
The sheep s feet. 

do . legs . 
do . 
do . head . 
do . back . 
do . colour . 
do . hair . 

do . hardness . 
A musical instrument s feet . 

do . side . 
do . goodness . 

do . hardness . 
A elephant s feet 

do . legs 
do . colour 

do . hardness . - ( Vide Soo . 31 , 32 & 33 ) 
RULE XIV 

The short g following the soft consonants in con 
necting with vowels and consonants of three kinds , 
renders its preceding soft letters to be such hard let 
ters as are peculiar to suply their places respectively . 
In some instances the g is changed into , as : 

A cow having a calf 
Medicine bag 
A rope made of sugar cane 
A bow made of sugar cane 
This day 
Former days 
Former people 
Former 
One 
Two 
Two years 
Three years 

( Vide Soo . 34 & 35. ) 
RULE XV 

1. When the word denoting a direction unites with 
other direction and with words of other kind the con 
nection produces no variation , as : 


164 


தமிழிலக்கணம் 


உ - ம் : 
கிழக்கு , மேற்கு , தெற்கு , வடக்கு . 
வடக்கு + மலை - வடக்குமலை . 
வடக்கு + வீதி வடக்குவீதி 
கிழக்கு + வீடு - கிழக்குவீடு 
குணக்கு + வீடு - குணக்குவீடு 
மேற்கு + மலை - மேற்குமலை 
குடக்கு + மலை - குடக்குமலை 
தெற்கு + வயல் - தெற்குவயல் 

2. வடக்கு , கிழக்கு அல்லது குணக்கு குடக்கு எனத்திக்குகளைக் 
காட்டுகிற மூன்று சொற்களும் சிலவிடங்களில் அவைகளின் விகுதிகளாகிய க்கு 
என்பவைகளையிழக்கின்றன . உம் , 

வடக்கு + கிழக்கு = வடகிழக்கு 

மேற்கு = வடமேற்கு 
திசை = வடதிசை 
மலை = வடமலை 

வேங்கடம் = வடவேங்கடம் 
கிழக்கு + மேற்கு = கிழமேற்கு 
குணக்கு + திசை = குணதிசை 
குணக்கு + பால் = குணபால் 
குணக்கு + வரை : குணவரை 
குடக்கு + திசை = குடதிசை 
குடக்கு + பால் = குடபால் 
குடக்கு + வரை = குடவரை 

3. மேற்கு , தெற்கு என்னுமொழிகள் சிலவிஷயங்களில் கு என்னுங் 
குற்றெழுத்தை யிழக்கின்றன . அடுத்து நிற்கிற றகரம் லகரமாயாவது 
னகரமாயாவது திரிகின்றது . உம் . 

தெற்கு + வடக்கு = தென்வடக்கு 
தெற்கு + மலை = தென்மலை 
தெற்கு + குமரி = தென்குமரி 
தெற்கு + வீதி = தென்வீதி 
மேற்கு + பால் = மேல்பால் 

மேற்கு + நாடு = மேல்நாடு 
விதி 16 

தெங்கு என்னும் மரப்பெயர் காய் என்னுஞ்சொல்லைச் சந்திக்கையில் 
ஈற்றிலிருக்கிற உகரத்தை மெய்யைவிட்டிழந்து அந்த சந்தியை நிறைக்க 
அதனுடைய கடைசியில் அம் என்னுஞ் சாரியைச் சொல்லைக்கொள்ளுகின்றது . 
உ - ம் : 

தெங்கு + காய் = தெங்கங்காய் 

சிலவிடங்களில் அது காய் என்பதுடன் சந்திக்கையில்குகரத்தையிழந்து 
அதனுடைய முதலெழுத்து நீளுதலைப்பெறுகின்றது . உம் . 

தேங்கு + காய் = தேங்காய் 


TAMIL GRAMMAR 


165 


East , west, south and north . 
The north hill . 

do . street , 
East house , & c . 
The west hill . 
The south field . 

2. Three of the words signifying directions namely , 
வடக்கு , கிழக்கு அல்லது குணக்கு and குடக்கு lose their termi 
nations ) and 6 in some places , as : 

North east . 
North west . 
North . 
North hill . 
North vengadem . 
East west . 
East . 
East side . 
East hill . 
West . 
West side . 
West hill . 

3. The words மேற்கு and தெற்கு lose in some cases 
the last short letter & and the preceding letter is 
changed into either su or so as : 

South north . 
South hill . 
South river . 
South street . 
West side . 

West country .- ( Vide Soo.36 ) 
RULE - XVI 

When the noun denoting a tree , namely Gatis 
unites with the word om ( fruit ) it loses the last vowel 
q exempting its body ; and gets a particle gi at its end 
= to under the connection consistent , as : 

The fruit of a Coconut tree . 

In some places it loses the letter & and has its 
first letter lengthened when it unites with the word so 


as 


( Vide Soo.37 . ) 


166 


தமிழிலக்கணம் 


- 


விதி 17 

ஒன்று , இரண்டு , மூன்று , நான்கு , ஐந்து , ஆறு , ஏழு , எட்டு என்னும் 
எண்ணுப்பெயர்கள் வேறே எண்ணுப்பெயர்களோடும் அளவைப்பெயரொடும் 
பிறபெயரோடும் சேருகையில் அச்சந்திப்புசிலவிடங்களில் விகாரப்படாம 
லாகின்றது . மற்றவிடங்களில் நிலைமொழி வருமொழிகள் அநேகம் வேறுபாட்டைப் 
பெற்று அடியில் வருகிற உதாரணப்படிக்குத் திரிகின்றன . அவையாவன : 
மூன்று + நான்கு = மூன்றுநான்கு 

கழஞ்சு = மூன்றுகழஞ்சு 
நான்கு 

படி = நான்குபடி 
ஐந்து 

கடல் = ஐந்துகடல் 
ஒன்று 

ஆயிரம் = ஓராயிரம் 
பத்து = ஒருபது 
களஞ்சு = ஒரு களஞ்சு 
நாழி = ஒரு நாழி 

வகை = ஒரு வகை 
இரண்டு + ஆயிரம் = ஓராயிரம் 

பத்து = இருபது 
கழஞ்சு = இருகழஞ்சு 
நாழி = இருநாழி 

வகை = இருவகை 
மூன்று + ஒன்று = மூவொன்று 

எடை = மூவெடை 
உழக்கு = மூவுழக்கு 
பத்து = முப்பத்து 
கழஞ்சு = முக்கழஞ்சு 
நாழி = முந்நாழி 

மொழி = மும்மொழி 
நான்கு + ஒன்று = நாலொன்று 

நாலெடை 
நாழி = நானாழி 
மணி = நான்மணி 
பத்து = நாற்பது 
கழஞ்சு = நாற்கழஞ்சு 
கலம் = நாற்கலம் 

கவி = நாற்கவி 
ஐந்து + மூன்று = ஐம்மூன்று 

மஞ்சாடி = ஐம்மஞ்சாடி 
வட்டி = ஐவ்வட்டி 
பத்து = ஐம்பது 


E 


எடை : 


TAMIL GRAMMAR 


167 


RULE XVII 

When the cardinal adjectives , or nouns denoting 
numbers , as the Tamil Grammarian calls them , namely 
ஒன்று , இரண்டு , மூன்று , நான்கு , ஐந்து , ஆறு , ஏழு , எட்டு connect 
with nouns denoting like numbers with substantives 
signifying weights , measures and with words of other 
kind , the union takes place without variation in some 
places . In other places , the words which connect with 
each other undergo different variations and changes , 
as in the following instances : viz . 


( Vide Soo . from 38 to 49 ) 


168 


தமிழிலக்கணம் 


கழஞ்சு = ஐங்கழஞ்சு 
பொறி = ஐம்பொறி 
எடை = ஐயெடை 
ஆழாக்கு = ஐயாழாக்கு 
அம்பு = ஐயம்பு 


ஆறு 


+ பத்து = அறுபது 

நாழி = அறுநாழி 
கழஞ்சு - அறுகழஞ்சு 
மீன் = அறுமீன் 


எழு 


+ பத்து = எழுபது 

கழஞ்சு = எழுகழஞ்சு 
நாழி = எழுநாழி 
மீன் = எழுமீன் 
கடல் = எழுகடல் அல்லது ஏழ்கடல் 


எட்டு 


+ பத்து = எண்பது 

கழஞ்சு = எண்கழஞ்சு 
கலம் : எண்கலம் 

குணம் = எண்குணம் 
+ பத்து = தொண்ணூறு 

நூறு = தொள்ளாயிரம் 


ஒன்பது 


ஒன்று + பத்து = ஒருபது அல்லத ஒருபஃது 
இரண்டு + பத்து = இருபது அல்லது இருபஃது 
மூன்று + பத்து = முப்பது அல்லது முப்பஃது 
நான்கு + பத்து = நாற்பது அல்லது நாற்பஃது 
ஐந்து + பத்து = ஐம்பது அல்லது ஐம்பஃது 
ஆறு + பத்து = அறுபது அல்லது அறுபஃது 
ஏழு + பத்து = எழுபது அல்லது எழுபஃது 
எட்டு + பத்து = எண்பது அல்லது எண்பஃது 
பத்து + இரண்டு = பன்னிரண்டு 
ஒன்பது + ஆயிரம் = ஒன்பதினாயிரம் 

கழஞ்சு = ஒன்பதின் கழஞ் 
கலம் = ஒன்பதின் கலம் 
மடங்கு = ஒன்பதின் மடங்கு 
ஒன்று = ஒன்பதிற்றொன்று 
இரண்டு = ஒன்பதிற்றிரண்டு 
குறுணி : ஒப்திற்றுக்குறுணி 


TAMIL GRAMMAR 


169 


பத்து + ஒன்று = பதினொன்று 

மூன்று = பதின்மூன்று 
ஆயிரம் = பதினாயிரம் 
கழஞ்சு = பதின்கழஞ்சு 
கலன் = பதின்கலன் 
மடங்கு = பதின்மடங்கு 
ஒன்று = பதிற்றொன்று 
பத்து = பதிற்றுப்பத்து 

தூணி = பதிற்றுத்தூணி 
ஒன்று + ஒன்று = ஒவ்வொன்று 
இரண்டு இரண்டு = இவ்விரண்டு 
மூன்று + மூன்று = மும்மூன்று 
நான்கு நான்கு = நன்னான்கு 
ஐந்து 

+ ஐந்து = ஐவ்வைந்து 
ஆறு 

ஆறு - அவ்வாறு 
ஏழு 

ஏழு = எவ்வெழு 

எட்டு = எவ்வெட்டு 
பத்து + பத்து = பப்பத்து 


+ 


+ 


+ 


+ 


+ 


எட்டு 


170 


தமிழிலக்கணம் 


விதி 18 


பூ என்னும் சொல் க , ச , த , ப என்னும் வல்லெழுத்துக்களுடன் சந்திக்கிற 
பொது இப்புணர்ச்சி ஒவ்வொரு வல்லெழுத்துக்குமுரிய மெல்லெழுத்தைக் 
கொண்டுவருகின்றது . 

உ - ம் .: 
பூ + கொடி = பூங்கொடி 
சோலை = பூஞ் சோலை 
தடம் = பூந்தடம் 
பனை = பூம்பனை 


விதி 19 

எ , ஓ என்னும் இடைச்சொற்கள் வல்லெழுத்துக்களுடன் கூடுகையில் 
இச்சந்தி பொதுவிதிப்படி விகாரப்படாது இயல்பாயிருக்கின்றது . 

உ - ம் : 
அவனே + கொண்டான் = அவனே கொண்டான் 

சென்றான் = அவனே சென்றான் 
தந்தான் = அவனே தந்தான் 

பண்ணினான் = அவனே பண்ணினான் 
அவனோ + கொண்டான் = அவனொ கொண்டான் . 


பிறவு மன்ன 


மேலே காட்டிய உதாரணங்கள் 

ஒகார இடைச்சொல்லுக்கு 
முபயோகமாகின்றன . 


விதி 20 

ஐ யீற்றுமொழிகள் வல்லினங்களைச் சந்திக்கையில் இச்சேர்க்கை அம் 
என்னுஞ்சாரியை இடையே யுண்டாக்குகின்றது . இந்த சாரியை வேற்றுமைக்கண் 
சிலவிடங்களில் ஐகாரத்தை யொழித்துத் தனித்து நிற்கின்றது . 

உ - ம் . : 
புன்னை + கானல் = புன்னையங்கானல் 
கொல்லை + சாரல் = கொல்லையஞ்சாரல் 
கொன்றை + தீங்குழல் = கொன்றையந்தீங்குழல் 
முல்லை + புறவம் = முல்லையம்புறவம் 
வழுதுணை + காய் = வழுதுணங்காய் 
ஆவிரை + பூ = ஆவிரம்பூ 
ஆவிரை + வேர் = ஆவிரம்வேர் 


+ 


TAMIL GRAMMAR 


171 


RULE - XVIII 

When the word y unites with hard letters 
க , ச , 
S u the connection brings in soft letters peculiar to 
each of the hard letters , as : Vein having flowers . 

A grove flowers. 
A tank flowers . 

A field flowers . 
- ( Vide Soo . 50 ) 


as : 


RULE - XIX 

When the particles and of connect with hard 
letters , the union is of ordinary kind without variation , 

He bought it himself . 
He went himself . 
He gave it himself , 
He made it himself . 
Did he buy it ? 


The foregoing examples are applicable to the par 
ticle 6 also ( Vide Soo . 51 ) 


RULE 


XX 


1. When the words ending in a unite with hard 
consonants the connection , is made by the particle gio 
in some places this particle alone remains , driving 
away the letter when it is in cases , as : 

A grove of Poonny trees . 
A field near to a hill . 
A pipe made of Condry tree . 
A garden of Moolly flowers. 
Valootoony trees fruit or brinjal. 
Flower of Awverem trees . 
The root of 


172 


தமிழிலக்கணம் 


2. அல்வழிக்கண் சில அஃறிணைப்பெயர்கள் வல்லினத்தின் 
முன்னியல்பாகின்றன . உம் . 

யானை + குறிது = யானைகுறிது 
யானை + சிறிது = யானைசிறிது 
யானை + தீது = யானை தீது 

யானை + பெரிது = யானை பெரிது 
விதி 21 

1. வேற்றுமைக் கண்ணாவது அல்வழிக்கண்ணாவது பனை என்னும் 
மரப்பெயர் வன்கணத்துடன் சேருகையில் ஐகாரம் ன் என்னுமெய்யை விட்டுப் 
போகின்றது . பின்பு அம் என்னுஞ்சாரியைக் கொள்ளுகின்றது. உம் . 

பனை + காய் = பனங்காய் 
பனை + செதும்பு = பனஞ்செதும்பு 
பனை + திரள் = பனந்திரள் 

பனை + பழம் = பனம்பழம் 
2. வேற்றுமைக்கண் பனை என்னுமொழி கொடி என்னுமொழியொடு 
கூடுகையில் அவற்றினிடையில் அச்சந்தியை வலுவாக்க க் என்னுமெய்யெழுத்து 
வருகின்றது . உம் . 

பனை + கொடி = பனைக்கொடி 


3. அதே வார்த்தையான பனை . மற்றொரு மொழியாகிய அட்டு என்பதுடன் 
சேருகிறபோது உயிரெழுத்தாகிய ஐகாரம் தான் ஏறியிருந்தன் என்னுமெய்யை 
விட்டோடுகின்றது . அந்த ன் அடுத்த அகரயுயிரைப் பெற்று நீளுகின்றது . உம் . 

பனை + அட்டு = பனாட்டு . 

மூன்றாமதிகாரம் 
மெய்யீற்றுச்சொற்கள் உயிரெழுத்தை முதலிலுடைய மொழிகளுடன் 
புணருவதையுணர்த்துகிற விதிகள் . 
விதி 1 

மெய்யெழுத்துக்களையடுத்து வருகிற மொழிகளின் முதலினிற்கிற 
உயிரெழுத்துக்கள் அம்மெய்யெழுத்துக்களின் மேலேறி முடியும் இது 
உயிரெழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக் களுக்கும் இடையே தோன்றுகிற 
உடன்படு மெய்யென்று சொல்லப்படுகிற இயல்புப்புணர்ச்சியாம் . அஃதாவது , 

உ - ம் ; 
அவன் + அகம் = அவனகம் 
அவன் + ஆக்கம் : அவனாக்கம் 
அவன் + இட்டம் = அவனிட்டம் 
அவன் + ஈகை = அவனீகை 
அவன் + உடம்பு = அவனுடம்பு 
அவன் + ஊக்கம் = அவனூக்கம் 
அவன் + எண்ணம் = அவனெண்ணம் 
அவன் + ஏடு = அவனேடு 


TAMIL GRAMMAR 


173 


2. When some nouns of Neuter Gender unite with 
hard letters , the union in phrases admitting of no cases 
has no variation , as : 
The Elephant is short . 

small . 


bad . 


great . ( Vide Soo . 26 & 56 ) 
RULE XXI 

1. When the word which is the name of a tree 
unites with hard letters in Gounow way or in the 
phrases admitting of cases , the vowel am goes away leav 
ing its body 60 and it takes the particle gin as : 

Palmira fruit . 
Palmira bark . 
An assemblage of Palmira trees . 
A fruit of a Palmira tree . 

2. When the word 6061 which admits of cases 
unites with the word 681 , a flag , a mute consonant 
comes , between them to make the connection as : 

A flag representing a Plamira Tree . 

3. When the same word 1606 a joins another word 
அட்டு ( Jaggery ) the vowel goes away leaving its body ன் 
which becomes long taking the next short vowel q as : 
Palmira Jaggery .- (Vide Soo.53 ) 

CHAPTER - III 
The Rules under which the words which end in 
mute Consonants unite with those beginning with vow 
els . 
RULE - I 

The vowels which are in the beginning of the 
words following the Mute Consonants get over them as 
their bodies and this is called the ordinary conjunc 
tion between the vowels and consonants . Namely , 

His house . 
His fortune . 
His pleasure . 
His grant . 
His body . 
His happiness or joys. 
His thought . 
His page . 


174 


தமிழிலக்கணம் 


அவன் + ஐயம் = அவனையம் 
அவன் + ஒக்கல் = அவனொக்கல் 
அவன் + ஓசை = அவனோசை 

அவன் + ஔவியம் - அவனௌவியன் 
விதி - 2 

தனிக்குற்றெழுத்துக்களுக்கு அல்லது மெய்யெழுத்துக் களுக்கு அடுத்து 
நிற்கிறவொற்றுக்கள் வருமொழி முதலினிற்கிற வுயிரெழுத்துடன் கூடும்புணர்ச்சி 
அவ்வொற்றுக்களை யிரட்டிக்கச்செய்து முடிகின்றது . உ - ம் . 

மண் + அரிது = மண்ணரிது 
மண் + அகம் = மண்ணகம் 
மண் + ஒளி = மண்ணொளி 
பொன் + அரிது = பொன்னரிது 
பொன் + அகம் = பொன்னகம் 

பொன் + ஒளி = பொன்னொளி 
மற்றவைகளுமிப்படியே . 
விதி - 3 

யகரமொழித்த மற்றையீறுகளையுடைய நிலைமொழிகளுடன் ய யா 
என்னும் வினாச்சொல் செருகையில் அப்புணர்ச்சி அவைகளுக்கு இடையில் 
இகரத்தையுண்டாக்கும் . உ - ம் . 
மண் 

மண்ணியாது 
பொன் 

பொன்னியாது 
வேர் 

வேரியாது 

வீழியாது 
விதி - 4 

ஞ் , ண் , ந் , ம் , ல் , வ் , ள் , ன் என்னுமீற்றையுடைய தொழிற்பெயரும் சில ஏவல் 
வினைகளும் யகரமொழிந்த மற்ற மெய்களுடன் 
உகரச்சாரியையைப் பெறுகின்றன . சில ஏவல்வினைகளோ சிலவிடங்களில் 
இவ்வாறு பெறா . உ - ம் . 

உரிஞ் + கடிது = உரிஒக்கடிது 
உண் + கடிது = உண்ணுக்கடிது 
பொருந் + கடிது = பொருநுக்கடிது 
உரும் + கடிது = உருமுக்கடிது 
சொல் + கடிது = சொல்லுக்கடிது 
தெவ் + கடிது = தெவ்வுக்கடிது 
புள் + கடிது = புள்ளுக்கடிது 
மின் + கடிது = மின்னுக்கடிது 
உரிஞ் + நீண்டது = உரிது நீண்டது 

உரிஞ் + வலிது = உரினுவலிது 
இஃது வேற்றுமைச்சந்தியில் 

உரிஞ் + கடுமை = உழிஞகடுமை 
உரிஞ் + நீட்சி = உரிஞநீட்சி 
உரிஞ் + வன்மை = உரினுவன்மை 
இவ்வாறு தொழிற்பெயர்கள் இருவகையிலும் உகரச்சாரியைபெற்றன . 


புணருகையில் 


TAMIL GRAMMAR 


175 


His fear or doubt . 

His relation . 
His voice . 

He is a malicious man .- ( Vide Soo.1 . ) 
RULE - II 

The connection of the route consonants which 
stand next to short single letters or consonants with 
the vowels which in the next words follow them for 
union , renders the route consonants doubled ; as : 

The ground is scarce . 
Terrestrial world . 
The brightness of the earth . 
The gold is scarce . 
The gold world , or celestigal globe or world . 
The brightness of the Gold . 

The rest of the union are of the same kind . 
RULE - III 

When the long word connects with the preced 
ing mute consonants excepting itself , the union pro 
duces between them the letter , as , 

which is the earth ? 
Which is the gold ? 
Which is the root ? 
Which are the drops of Trees ? - 

( Vide Soo.3 . ) 
RULE - IV 

The verbal nouns and verb in the Imperative 
Mood which end in Mute Consonants 

take the 
letter ஞ் , ண் , ந் , ம் , ல் , வ் , ள் , ன் as the end of them when they 
join the consonants, excepting w . Some verbs in the 
Imperative . Mood do not do so in some places , as , 

Hardness of drinking . 
Hardness of eating . 
Hardness of fighting . 
Hardness of thunder . 
Hardness of saying . 
Hardness of deity . 
Hardness of bird . 
Hardness of lightning . 
Hardness of length . 

Hardness of strength . 
This composition consists of cases . 

Drinking is hard . 

long 

strong 


176 


தமிழிலக்கணம் 


உரிஞ் 

உரிஞகொற்றா 
உண் 

உணுகொற்றா 
பொருந் 

பொருநுகொற்றா 
திரும் 

திருமுகொற்றா 
தின் 

தின்னுகொற்றா 
மேலேகாட்டிய ஏவல்வினைச் சொற்களொடு நாகா வளவா என்னுஞ் 
சொற்களையுஞ் சேர்த்துக் கொள்க . 

உகரச்சாரியையைப் பெறாத ஏவல் வினைச் சொற்களின் உதாரணங்கள் 
அடியிலிருக்கின்றன. 

உண் + கொற்றா = உண்கொற்றா 
செல் + கொற்றா = செல்கொற்றா 


ண் ஈற்றுப்புணர்ச்சி வருமாறு 
விதி - 5 
1. ண் ஈறு வல்லினத்துடனே சேருகையில் டகரமெய்யாய்த் திரியும் . உ - ம் . 

சிறுகண் + களிறு = சிறுகட்களிறு 

மண் + குடம் = மட்குடம் 
மேலே சொல்லிய எழுத்து வல்லெழுத்துக்களுடன் சேருவதற்கெல்லாம் 
இப்படிப்பட்ட உதாரணங்களையே வருவித்துக் கொள்க.இவ்விடத்திற் காட்டிய 
வுதாரணங்கள் வேற்றுமைக்கரம் . 

2. மேலேகாட்டிய ண் மூவினத்தொடுஞ் சந்திக்கையில் வேற்றுமையிலும் 
அல்லது அல்வழியிலும் இயல்பாகயிருக்கும் . உ - ம் . 
வேற்றுமைவழி 
பாண் + 

குடி = பாண்குடி 
செரி = பாண்செரி 
தோட்டம் = பாண்தோட்டம் 

பாடி = பாண்பாடி 
கவண் + கல் = கவண்கல் 

வல்லினம் 
சொர்வு = கவண்சொர்வு 
தலை = கவண்தலை 

புறம் = கவண்புறம் 
மண் + 

ஞாற்சி = மண்ஞாற்சி 
நீட்சி = மண்நீட்சி 

மெல்லினம் 
மாட்சி = மண்மாட்சி 
யாப்பு = மண்யாப்பு 

வலிது = மணிவலிது இடையினம் 
அல்வழி 
மண் + கடிது = மண்கடிது 

சிறிது = மண்சிறிது 
தீது = மண்தீது 

வல்லினம் 
பெரிது = மண்பெரிது 
ஞான்றது = மண்ஞான்றது 
நீண்டது = மண்நீண்டது 

மெல்லினம் 
மாண்டது = மண்மாண்டது 
யாது = மண்யா 
வலிது = மண்வலிது 

இடையினம் 


TAMIL GRAMMAR 


177 


So the verbal nouns get the letter g in both ways . 


( See opposite page ) 


Join the other words also with the preceding 
verbs in the Imperative Moods . 

The following are the examples of those verbs 
which is the Imperative Mood do not admit of the letter 
9 - ( Vide See .4.) 


OF THE UNION WITH THE TERMINATION 
RULE . V 

1.When words ending in Mute Consonant svor join 
the hard letter 5 , 8 , 5 , u it is changed into like conso 
nant i as , 

An Elephant having small eyes . 
Mud pot . 

Bear in mind like examples for the connection 
of the said letter with the other hard letters . 

The examples shown here are in the cases . 

2. When the above termination oor joins the con 
sonants of three kinds , there occurs no variation ei 
ther in the compositions admitting of cases or in that 
admitting of no cases , as : 


( See opposite page ) 


178 


தமிழிலக்கணம் 


3. மேலேகாட்டிய ண் ஈறு நகரத்தை முதலிலுடைய சொற்களோடு 
புணருகையில் நகரமெய்யின் மேலேறிய அகர உயிரை யேற்றுக்கொண்டு 
இருவழியிலும் ஒற்றைக்கெடுத்துப் புணருகின்றது . 


உ - ம் . 


பாண் + நன்மை = பாணன்மை 
இந்த வாக்கியம் வேற்றுமையிலிருக்கின்றது . 

தூண் + நன்று = தூணன்று 

பசுமண் + நன்று = பசுமணன்று 
இது அல்வழியில் 


4. ண் தனிக்குற்றெழுத்தின் பின்னின்று இருவழியிலும் நகரத்தை 
முதலாகவுடைய சொற்களோடு புணருகையில் நகரத்தைக் கெடுத்து அதனுடைய 
ஓசையைப் பெற்றுக் கொண்டிசைக்கும் . 

உ - ம் . 


மண் + நன்மை = மண்ணன்மை 
இது வேற்றுமையிலாயிற்று . 
மண் + நன்று = மண்ணன்று 
இது அல்வழியில் வந்தது . 


5. அந்த ண் ஈறே அல்வழியில் வல்லினத்தோடு புணருகையில் ட் 
எனத்திரியும் . உம் . ; எண் + கடிது = எட்கடிது , சிறிது = எட்சிறிது , தீது = எட்டீது , 
பெரிது = எட்பெரிது ., சாண் + கோல் = சாட்கோல் 


6. அது இருவழியிலும் தகரத்தோடு புணருகையில் தகரங் கெட்டு 
டகரமாகின்றது . உம் : மண் + தீமை = மண்டீமை , மண் + தீது = மண்டீது 


விதி - 6 


ம் ஈற்றுப்புணர்ச்சி வருமாறு : 


1. சில மகரவீற்றுச்சொற்கள் இலக்கணவிதிப்படிக்கு அதை யிழக்கின்றன 
அவைகள் ம் எழுத்தின் முன் வருகிற யாதொரு எழுத்துக்களுடனின்று 
அவற்றிற்குரிய விகுதிகளான உயிரெழுத்துக்களுடன் புணருகையில் 
அவைகளுக்குடன்படு மெய்யாகின்றன . அப்படிப்பட்ட விகுதிகள் வல்லினத்தோடு 
புணருகையில் அவகைள் அவற்றையிரட்டித்து முடிகின்றன . ஒரோவிடங்களில் 
ஒவ்வொரு வல்லெழுத்துக்குமினமான மெல்லெழுத்துக்கள் அவைகளுக்குமுன் 
வக்ைகப்படுகின்றன . உம்: மர + அடி = மரவடி , 

மர + கால் = மரக்கால் , 
ந + கை = நங்கை , குள + கரை = குளங்கரை 


TAMIL GRAMMAR 


179 


3. The above termination 6007 when it joins the 
words having the consonantſ at the head of them , it 
takes the vowel of which the consonant , bears and 
destroys that consonant altogether in the compositions 
of both ways , as , 

The sweetness of song . 
This is a composition admitting of case . 
This is a composition of no case . 


4. When the sur immediately following the short 
letters connects in its compositions of two ways , 
namely , Coumm160l and glouant with the words beginning 
with so it is doubled destroying the letter i and assum 
ing its sound , as , 

The ground s good quality . This is a composition 
made in the way of cases . 

The ground is good . 
This is a composition made of no cases . 


5. The termination of the same letter 50 
becomes i in connecting with hard consonants in the 
Gouvyn as , The reckoning is hard , The reckoning is little , 
The reckoning is bad , The reckoning is great . The road 


is one span . 


6. When it connects with the letter g in both ways 
it becomes i destroying s as , The Ground is bad qual 
ity . The Ground is bad .- ( Vide See.5 , 8 and 9. ) 


RULE - VI 
OF THE UNION WITH THE TERMINATION 

1. Some words ending in i lose it according to 
the grammatical rules when they stand with any letter 
preceding , as their subsequent terminations connect 
with the vowels they become the bodies of them . When 
such terminations unite with hard letters , they render 
them doubled . In some places of soft letter peculiar to 
each of the hard letters are prefixed to them , as , 
The tree s bottom , The tree s foot or a pettee of wood . 
My or our hand , The band of a tank . 


180 


தமிழிலக்கணம் 


இவைகளியல் பீறாகிய ம் அன்றியில வேற்றுமையில் வந்த பெயர்கள் 
வட்ட + ஆழி = வட்டவாழி , வட்ட + கடல் = வட்டக்கடல் , 

நா + கடியம் = நாங்கடியம் , 
அடு + களிறு = அடுங்களிறு , 
வட்ட + நேமி = வட்டநேமி , 

வட்ட + வாரி = வட்டவாரி 
இவைகள் அல்வழியில் வந்தமொழிகள் . 


2. நும் தம் எம் நம் என்னும் நான்கு விகாரச் சொற்களினீற்று மகரம் ஞ்ந் 
என்னு மிவ்விரண்டு மெல்லெழுத்தைப் புணருகையில் அவ்வற்றிற்குரிய 
எழுத்தாகத் திரியும் . 
உ - ம் : 

நும் + ஞாண் = நுஞ்ஞாண் 
தம் + ஞாலம் = தஞ்ஞாலம் 
எம் + ஞெகிழி = எஞ்ஞெகிழி 
நம் + ஞெண்டு = நஞ்ஞெண்டு 
நும் + நூல் = நுந்நூல் 
நம் + நாடு = நந்நாடு 
எம் + நீதி = எந்நீதி 
நம் + நகர்ம் = நந்நகரம் 


3. அகம் என்னுமிடப்பெயர் செவி , கை , சிறை என்னுஞ் சினைப்பெயரோடு 
சேருகையில் ஈற்றினின்ற‘ம் ஈறு அடுத்துவருகிற எழுத்திற்கினவெழுத்தாகத் 
திரிகின்றது . அதற்கு முன்னிற்கிற மகரமெய் கெட்டுப் போகின்றது . உ - ம் . 

அகம் + செவி = அஞ்செவி 
அகம் + கை = அங்கை 

அகம் + சிறை = அஞ்சிறை 
செவியகம் , கையகம் , சிறையகம் என்றிருக்க வேண்டியவைக்குப் பதிலாக மேலே 
காட்டிய சொற்கள் அஞ்செவி , அங்கை , அஞ்சிறை யெனத் திரிந்து நிற்கின்றன . 


விதி 7 
ய்ர் என்னுமீறுகளின் புணர்ச்சி வருமாறு : 
மேலே காட்டிய ஈற்றுக்களை யுடைய மொழிகள் வல்லினத்தோடு சேருகையில் 
அவைகள் வேற்றுமைக்கண் ணிரட்டிக்கின்றன . சிலவிடங்களில் மேற்குறித்த 
விகுதிகளுக்கும் வல்லினங்களுக்கு மிடையில் மெல்லெழுத்துக்கள் 
தோன்றுகின்றன . 


TAMIL GRAMMAR 


181 


These are nouns admitting of cases without origi 
nal termination i . 


Round sea , 
Round Sea , 


We are hard , Fighting Elephant , 


These are Words of no Cases .- ( Vide Soo.16 & 17. ) 


The ending of the four sorts of words which are 
corruptions when it unites with two of the soft letters , 
and in it is changed into similar letters , as ( -Vide soo . 18 ) . 


( See opposite page .) 


3. When non of place , Namely 9164 , connects with the nouns of 
limbs , செவி , கை , சிறை , the termination is changed into such 
letter as agrees with the next one , and the consonants which 
precedes 1 is omitted, as , 


The above words stand transposed as die mooi 9108.60 261 flomm 
Instend of being as செவியகம் , கையகம் , சிறைபகம் 


[ vide soo . 19. ) 


Rule - VII 


of the connection of the terminations and ri . 
1. When the words of the above terminations connect with hard 
letters in the compositions which admit of cases, the hard letters , 
are doubled . In some places the soft letters appear between them 
and the above terminations , as, 


182 


தமிழிலக்கணம் 


உ - ம் : 


நாய் + கால் = நாய்க்கால் 
தேர் + கால் = தேர்க்கால் 
வேய் + குழல் = வேய்க்குழல் வேய்ங்குழல் 
ஆர் + கோடு = ஆர்க்கோடு ஆர்ங்கோடு 


2. மேலே காட்டிய விகுதிகள் அல்வழியில் வல்லெழுத்துக்களுடன் சந்திக்கையில் 
சிலவிடங்களில் அவைகள் இயல்புச் சந்தியைப் பெறுகின்றன . அன்றியும் சில 
விடங்களில் அவ்வெழுத்துக்களிரட்டிக்கின்றன . உ - ம் : 

வேய் + கடிது = வேய்கடிது 
வேர் + கடிது = வேர்கடிது 
போய் + கொண்டான் = போய்க்கொண்டான் 
கார் + பருவம் = கார்ப்பருவம் 


விதி 8 
ல் ஈற்றுப்புணர்ச்சி வருமாறு 
இந்த ஈறு அல்வழியில் வல்லெழுத்துக்களுடன் புணருகையில் அது ற் ஆகத் 
திரிகின்றது . உ - ம் .. 
கல் + குறை = கற்குறை முதலிய 


2. அல்வழியில் மேலே காட்டிய இரண்டெழுத்துக்களுக்கு மிடையிலுண்டாகிற 
சந்திப்பு இயல்பாயிருக்கின்றது . சிலவிடங்களில் ல் விகுதி ற் ஆகவுந் திரிகின்றது . 
உ - ம் . : 


கல் + குறிது = கல்குறிது கற்குறிது . 
கல் + தீது = கல்தீது கற்றீது 


3. இந்த ல் ஈறு இருவழியினும் மெல்லினத்தோடு சேரும்போது ன் 
ஆகத்திரிகின்றது . அது இடையினத்தோடு சேருமாகில் அப்புணர்ச்சி 
இயல்பைப்பெறும். 
உ - ம் . : 
வேற்றுமை 
கல் + ஞெரிவு = கன்ஞெரிவு 
கல் + யாப்பு = கன் யாப்பு 
அல்வழி 
கல் + ஞெரிந்து = கன்ஞெர்ந்து 
கல் + யாது = கன் யாது 


TAMIL GRAMMAR 


183 


see opposite pate .) 


2. When the above terminations connect with hard letters in the 
compositions which ammkit of the cases , they have a regular union 
in some places ; but in some the hard letters are doubled , as , - [ Vide 
so0.21 ) . 


( See opposite page . ) 


RULE VIII 


OF THE CONNECTION OF TERMINATION W 
1. This termination is changed into m when it joins the hard letters in 
the compositions which admit of no cases. 


2. In the compositions which admit of no cases the connection 
between the said letters is of regular mode . In some places the 
termination au is changed into m . 


3. When the termination ou connects with soft consonants in phrases 
admitting of cases or otherwise, it is changed into sot; should it unite 
with middle letters the connection has the regular form . 


[ Vide soo . 24 ] 


184 


தமிழிலக்கணம் 


4. தனிக் குற்றெழுத்தைச் சேர்ந்த ல ஈறு அல்வழியில் தகரத்தோடு கூடின் 
அப்புணர்ச்சி அவைகளுக்கிடையில் எவ்வளவேனும் வித்தியாசத்தை 
யுண்டாக்குவதில்லை . ஆயினும் சில விடங்களில் அந்தல் ஃ ஆகத் திரியும் . 
உ - ம் .: 

கல் + தீது = கல்தீது 
அல் + திணை = அல்திணை 
கல் + தீது = கஃறீது 
அல் + திணை = அஃறிணை 


5. தனிக் குற்றெழுத்தைச் சார்ந்த ல் ஈறு தகரத்தொடு வேறொரு வகையான 
சந்தியை யுடைத்தா யிருக்கின்றது . அதாவது , 
அப்படிப்பட்ட ல் ஈறு வேற்றுமையிலேனும் அல்வழியிலேனும் தகரத்தோடு 
கூடுகையில் அது கெட்டுப் போகின்றது . அடுத்து முதலினிற்கிற தகரமோ 
றகரமாகின்றது . 
உ - ம் : 
வேற்றுமை 


தோன்றல் + தீமை = தோன்றறீமை 


அல்வழி 


தோன்றல் + தீயன் = தோன்றறீயன் 


(வ 


6. ல் ஈறு நகரத்தோடு சந்திக்கில் இரு வழியினும் ல் கெட்டு அடுத்து மொழி 
முதலினின்ற நகரம் னகரமாய்த் திரியும் 
உ - ம் . : 
வேற்றுமை 

தோன்றல் + நன்மை = தோன்றனன்மை 

கல் + நன்மை = கன்னன்மை 
அல்வழி , 

தோன்றல் + நல்லன் = தோன்றல்லன் 
7. ல் ஈறு வல்லினத்தொடு கூடுகையில் அது வேற்றுமையிலாவது 
அல்வழியிலாவது நகரமாகத் றகரமாகத் திரிகின்றது . 
உ - ம் . 
வேற்றுமை 

வேல் + கையன் = வேற்கையன் 


அல்வழி 

வில் + படை = விற்படை 


TAMIL GRAMMAR 


185 


4. When the su standing next to short letters unites with the letter 
& in phrases having no cases , the union produces no difference 
whatever between them ; but in some places the su is changed 
into ஃ ஆய்தம் . 


[ Vide Soo . 25 ] 


5. Termination which follows the single short letters has 
another mode of connection with the letters : 


6. When the termination ou unites with in phrases with or without 
cases , it is omitted, and the letter s in the beginning of the next 
word is changed into 60 as . 
PHRASE WITH CASES 
PHRASE OF NO CASES . 


7. When the termination ou connects with hard letters it is changed 
into m in phrases which have or have not cases , as 


PHRASES HAVING CASES . 


That is to say , 


When such termination of su connects with g in pharases with or 
without cases , it is omitted , and the letters in the beginning of the 
next letter is changed intomas , 
PHRASE ADMITTING OF CASES . 
PHRASE OF NO CASES . 
PHRASES WHICH ADMIT OF NO CASES 
- [Vide Soo . 26 ] 


186 


தமிழிலக்கணம் 


8. மேலே காட்டிய சந்தி மற்றொரு தகரத்தொடு சேருகையில் அவ்விரண்டும் 
இருவழியினும் றகரமாகத் திரிகின்றன . உ - ம் . 

கல் + தீமை = கற்றீபை 

கல் + தளை = கற்றளை 
இது வேற்றுமையையுடைய வாக்கியங்கள் 

கல் + தீது = கற்றீது 
இந்த வாக்கியம் வேற்றுமையைப் பெறவில்லை 
9. சில தருணங்களில் ல் ஈறு வல்லினட்தொடு சேருகையில் இரு வழியினும் 
எவ்வளவேனும் விகாரப்படாது . உம் . 

கால் + குதித்தோடினான் = கால்குதித்தோடினான் 
இந்த வாக்கியம் வேற்றுமையையுடையது 
கால் + கடிது = கால்கடிது 
கொல் + களிறு = கொல்களிறு 
இது வேற்றுமை பெறவில்லை. 


10. ல் ஈற்றையுடைய தொழிற்பெயர்கள் மூவின மொழிகளொடும் புணருகையில் 
இருவழியினம் அவைகள் உகரச்சாரியைப் பெறாது நிற்கும் உ - ம். : 


வேற்றுமை 

ஆடல் + சிறப்பு = ஆடற் சிறப்பு 
ஆடல் + நன்மை : ஆடனன்மை 

ஆடல் + வலுமை = ஆடல் வலுமை 
அல்வழி 

ஆடல் + சிறந்தது = ஆடல் சிறந்தது 
ஆடல் + நன்று = ஆடனன்று 
ஆடல் + வலிது = ஆடல்வலிது 
நடத்தல் + கடிது = நடத்தல்கடிது 
பின்னல் + கடிது = பின்னல்கடிது 
உன்னல் + கடிது = உன்னல்கடிது . 


11. சூதாடு கருவியாகிய வல் என்னுஞ் சொல் வல்லினம் மெல்லினம் இடையினம் 
ஆகிய மூவினங்களோடுங் கூடுகையில் அது இருவழியினும் உகரச் 
சாரியையையும் பெற்று இரட்டிக்கும் உ - ம்.: 
வேற்றுமை 

வல் + கடுமை = வல்லுக்கடுமை 
வல் + நன்மை = வல்லுநன்மை 
வல் + வன்மை = வல்லுவன்மை 


அல்வழி 

வல் + கடிது = வல்லுக்கடிது 


TAMIL GRAMMAR 


187 


8.When the above termination connects with both of the letters 
are changed into m in both forms of phrases , as, 


9. On some occasions the termination ou in uniting with hard letters 
undergoes no change whatever in phrases of both forms, as , 
This phrase has a case . 


This has no case.- ( Vide soo . 34 ) 


10. When the nouns denoting professions or actions connect with 
hard , soft and middle letters , they do not admit of the particle having 
the sound in both modes compositions , as , 


PHRASES OF CASES 


PHRASES OF NO CASES . 


( Vide Soo . 27 ) 


11. When the word out , which signifies a chessman ,connects with 
hard , soft and middle letters, it is doubled taking also the particles 
in both modes of compositions , as , 


PHRASES OF HAVING CASES 


188 


தமிழிலக்கணம் 


வல் + நன்று = வல்லுநன்று 

வல் + வலிது = வல்லுவலிது 
12. மேற்காட்டிய வல் என்னுஞ் சொல் பலகை நாய் குதிரை முதலிய சொற்களுடன் 
புணருகையில் அல்வழியில் அகரச் சாரியையை அல்லது அதனோசையைப் பெற்று 
இரட்டிக்கின்றது உ - ம்.: 

வல் + பலகை = வல்லப்பலகை 
வல் + நாய் = வல்லநாய் 
வல் + புலி = வல்லப்புலி 
வல் + குதிரை = வல்லக்குதிரை 


13. நெல் , செல் , கொல் , சொல் என்னும் நான்னு மொழிகளும் அவைகளுக்கு 
அருகினிற் நிற்கத்தக்கவைகளாகிய வல்லெழுத்துக்களுடன் கலக்கும் போது 
அவைகள் அல்வழியில் ற் ஆகத்திரிகின்றன. 
உ - ம் . ; 

நெல் + கடிது = நெற்கடிது 
நெல் + சிறிது = நெற்சிறிது 
நெல் + தீது = நெற்றீது 
நெல் + பெரிது = நெற்பெரிது 
செல் + கடிது = செற்கடிது 
செல் + சிறிது =செற்றீது 
செல் + பெரிது =செற்பெரிது 
கோல் + பெரிது = கோற்பெரிது 
கோல் + கடிது = கோற்கடிது 
கோல் + சிறிது = கோற் சிறிது 
கோல் + தீது = கோற்றீது 
கோல் + பெரிது = கோற்பெரிது 
சொல் + கடிது = சொல்கடிது 
சொல் + சிறிது = சொற்சிறிது 
சொல் + தீது = சொற்றீது 

சொல் + பெரிது = சொற்பெரிது 
14. இல்லாமையை யுணர்ட்துகிற இல் என்னுஞ் சொல் வல்லனட்தோடு 
புணருகையில் அது ஐகாரச் சாரியையைட் தழுவுகின்றது . மேலும் ப் என்னும் 
ஒற்றெழுட்து சந்திட்த அவ்விரு மொழிகளுக்குமிடையில் தோன்றுகின்றது . உம் . 
இல் + ஐ = இல்லை 
இல்லை + பொருள் = இல்லைப்பொருள் 
15. முதலினிற்கிற குற்றெழுட்தை புடைய சொற்களினீறாகிய ல் நகரட்தோடு 
புணருகையில் அந்த லகரவொற்றும் நகரமும் இருவழியினும் னகரமாகட் 
திரிகின்றன . உம். 
வேற்றுமை கல் + நன்மை = கன்னன்மை 
அல்வழி கல் + நன்று = கன்னன்று 


TAMIL GRAMMAR 


189 


PHRASES HAVING NO CASES 


12. When the said word வல் connects with the words பலவகை நாய் 
68160 & it is doubled , taking the particle or sound in the 
phrases admitting of no cases , as , 


- [Vide Soo . 28 ) 


13. When the four words நெல் , செல் , கொல் , சொல் join the hard 
letters which might stand next to them , they are changed into min 
the phrases having no cases , as . 
- [Vide Soo . 29 ] 


14. When the word g . Signifying negation unites with hard letters, 
it takes the particle on and the mute consonantú comes in between 
the words united , as . , 


- [ Vide Soo . 30 ] 


15. When the termination ou of words having short letters at the 
beginning unites with the letters, both ou and in are changed inot 
so in phrases of both modes of composition ; as , 


- Vide Soo . 34 ) 


190 


தமிழிலக்கணம் 


விதி 9 
வ் ஈற்றுப்புணர்ச்சி வருமாறு 
1. அஃறிணைப் பன்மைப் பொருளைக் கொடுக்கிற சுட்டுச் சொற்களினீற்றினின்ற 
வ் என்னுமெய் வல்லினட்தோடு புணரும்போது அது ஃஆய்தமாகட் திரிகின்றது . 
( மெல்லினட் தொடராகில் அது புணரட்தக்க இனவெழுட்தாகட் திரிகின்றது ) அது 
இடையெழுட்தோடெனின் எவ்வளவும் விகாரட்துக் குள்ளாகாது உம் . 
இவ்விதி வேற்றுமையுருபையுடைய வாக்கியட்திற்கு மாட்திரமுரியது. 
அவ் + கடிய = அஃகடிய 
இவ் + கடிய = இஃகடிய 

வல்லினம் 
உவ் + கடிய = உஃகடிய 
அவ் + ஞானம் = அஞ்ஞானம் 
இவ் + ஞானம் = இவ்ஞானம் 

மெல்லினம் 
உவ் + ஞானம் = உஞ்ஞானம் 
அவ் + யானை = அவ்யானை 
இவ் + யானை = இவ்யானை இடையினம் 
உவ் + யானை : உவ்யானை 
2. பகையை யுணர்ட்தும் தெவ் என்னும் மொழியினீற்று மெய்யாகிய வ் 
வல்லெழுட்துக்களுடன் புணருகையில் அது உகரச் சாரியையைப் பெறுகின்றது . 
சந்திட்த அம்மொழிகளுக்கிடையில் ஒரு ககரமென் வருகின்றது . அது 
நல்லெழுட்துக்களோடும் அதைப் போன்ற மற்றொரின் வெழுட்தோடும் 
கூடுகையில் இரு வழியினும் அப்புணர்ச்சி இயல்பாயிருக்கின்றது உம் . 


தெவ் + உ = தெவ்வு 


வேற்றுமை 
தெவ்வு + கடுமை = தெவ்வுக்கடுமை 


வல்லினம் 


அல்வழி 
தெவ்வு + கடிது = தெவ்வுக்கடிது 


வேற்றுமை 
தெவ்வு + மாட்சி = தெவ்வுமாட்சி 


அல்வழி 
தெவ்வு + மாண்டது : தெவ்வுமாண்டது 


மெல்லினம் 


வேற்றுமை 
தெவ்வு + வலிமை = தெவ்வுவலிமை 


அல்வழி 
தெவ்வு + வலிது = தெவ்வுவலிது 


இடையினம் 


TAMIL GRAMMAR 


191 


Rule IX 
OF THE CONNECTION OF TERMINATION O 
1. When the mute consonant si in the termination of words of the 
Neuter Gender of the plural number and of demonstrative kind 
connect with hard consonants , it is changed into gugu should 
it connect with soft letters , it is changed into the letter of the same 
kind with which it joins ; should it connect with middle letters it 
undergoes no variation whatever. 
This Rule is applicable only to the phrases composed of cases . 


- [ Vide Soo . 32 ] 


2. When the Mute consonant ou in the termination of Olgo , signifying 
enmity , connects with hard consonants , it takes the particle , and 
a mute consonant ( o ) comes in between the words united . When it 
joins the soft consonants and with another joetter of the same kind 
as itself , the union is of the regular form in the phrases consisting of 
and not consisting of cases ; as . 


[ see opposite page . ) 


192 


தமிழிலக்கணம் 


3. சில தருணங்களில் வேற்றுமையில் மேலேகாட்டிய விகுதிம் உடன் சேருகையில் 
அதுவும் மகரமாகட் திரிகின்றது உம் . 


தெவ் + முனை = தெம்முனை 
தெவ் + மன்னர் = தெம்மன்னர் 


விதி 10 
ழ் ஈற்றுப்புணர்ச்சி வருமாறு 
1. பாழ் என்னுஞ் சொல்லீற்றிலிருக்கின்ற ழ் எழுட்து வல்லினட் தோடு 
சந்திக்கையில் அவைகளுக்கிடையில் ங் எழுட்து தோன்றுகின்றது . உம் . 
பாழ் + கிணறு = பாழ்ங்கிணறு 


2. மேற்காட்டிய விகுதி அல்வழிக்கண் வல்லினத்தோடு கூடுகையில் அவைகள் 
விகாரத்தைப் பெறா . சிலவிடங்களில் அம்மொழிகளுக்கிடையில் அவ்விகுதி 
சந்திக்கத் தக்கதாகிய இனவெழுத்துக்களின் சேர்க்கை தோன்றுகின்றது . உ 
ம் . 


வீழ் + கடிது = வீழ்கடிது 
பூழ் + பறவை = பூழ்ப்பறவை 


3. தமிழ் என்னுமொழி உயிர் வன்கணம் மென்கணம் இடைக்கணம் என்னும் நாற் 
கணங்களையும் முதலாகவுடைய மொழிகளுடன் 

புணருகையில் 
அவைகளுக்கிடையில் அகரச்சாரியை தோன்றுகின்றது உ- ம் . 


தமிழ் + அரசன் = தமிழவரசன் 
தமிழ் + + பிள்ளை - தமிழப்பிள்ளை 
தமிழ் ++ நாகன் = தமிழநாகன் 
தமிழ் ++ வளவன் = தமிழவளவன் 


4. தாழ் என்னுஞ் சொல் கோல்லென்னு மொழியோடு சேரும்போது அது 
அகரச்சாரியை அல்லது சப்தத்தையும் ககரவொற்றையுந் தழுவுகின்றது உ - ம் . 


தாழ் + கோல் = தாழக்கோல் 
5. கீழ் என்னுஞ் சொல் வல்லினத்தோடு சேருகையில் அது விகாரத்தை யடையாது . 
ஒரோவழி ழ் எழுத்திணங்குதற்குரியதாய் வருமொழி முதலினிற்பதா யிருக்கிற 
எழுத்துக்களுக்கினவெழுத்துக்கள் அவற்றிற் கிடையில் தோன்றுதலையுடைத்து 
உ - ம் . 


கீழ் + குலம் = கீழ்குலம் கீழ்க்குலம் 
கீழ் + சாதி = கீழ்சாதி கீழ்ச்சாதி 


TAMIL GRAMMAR 


193 


3. When the above termination joins letter i , it also becomes u on 
some occasions in phrases of cases ; as , 
- { Vide Soo.33 ] 


Rule X 
OF THE CONNECTION OF TERMINATION Y 
1. When the letter y in the termination of the word uiry connects 
with hard letters , the letter is appears between them ; as , 


2. When the above termination in connecting with hard letters they 
have no variation in the phrases of no cases . In come piaces , There 
appears between the words united letters of the same description 
with which the termination joins ; as 


- [ Vide Soo.21 ) 


3. When the word guy connecting with the words beginning with 
vowels and hard , soft , and middle letters, a particle gi comes in 
between them , as 


( See opposite page . ) 


4. When the word தாழ் joins the word கொல் it takes the particle or 
sound gh and the mue consonant os ; as , 


- [Vide Soo . 22 ] 


5. When the word sy connects with the hard consonant , it has no 
variation . In some places , letters of the same kind which the 
beginning of the words with which the letter y Joins has , appear 
between them ; as 


- [ Vide Soo . 23 ) 


194 


தமிழிலக்கணம் 


6. ழ் எழுத்து தகரத்தோடு கூடுகையில் அது கெட்டுப் போய் தகரம் 
டகரமாகின்றது . உ - ம் . 


திகழ் + சக்கரம் = திகடசக்கரம் 


7. மேலே காட்டிய ழ் ஈறு மெல்லெழுத்தாகிய நகரத்தோடு கூடுகையில் அது 
கெடுகின்றது . பின்பு அந்த நகரம் ணகரமாகின்றது . உ - ம் . 


வாழ் + நன் = வாணன் 
வீழ் + நாள் = வீணாள் 
வாழ் + நாள் = வாணாள் 


விதி 11 
ள் ஈற்றுப்புணர்ச்சி வருமாறு 
1. வேற்றுமையிலாவது அல்வழியிலாவது ள் ஈறு வல்லினட்தோடு சேருகையில் 
அது ட் ஆகட்திரிகின்றது . உ - ம் .: 
வேற்றுமை : 

முள் + குறை = முட்குறை 
புள் + சிறகு = புட்சிறகு 

புள் + புறம் = புட்புறம் 
அல்வழி : 

முள் + குறிது = முட்குறிது 
முள் + சிறிது = முட்சிறிது 

முள் + பெரிது = முட்பெரிது 
2. மேலே காட்டிய விகுதி தகரட்தோடு சேருகையில் அவைகளிரண்டும் 
டகரமாகட்திரிந்து இருவழியினு மிரட்டிக்கின்றன உ - ம் : 
வேற்றுமை .: 

தாள் + துணை = தாட்டுணை 
அல்வழி : 

முள் + தீது = முட்டீது 


3. மேலேகாட்டியள் ஈறு வேற்றுமையிலாவது அல்வழியிலாவது நகரத்தோடு 
சேருகையில் அது ணகரமாகத் திரிகின்றது . உ - ம் .: 
வேற்றுமை. : 

முள் + நெரிவு = முண்நெரிவு 
அல்வழி .: 

முள் + நெரிந்தது = முண்நெரிந்தது 


4. மேற்படி ள் ஈறு தனிக்குற்றெழுட்தையடுட்திருக்கும் போது அல் வழியில் 
தகரட்தோடு சேருமாகில் அது ஆய்தமாகவும் தகரம் டகரமாகவுந்திரியும் . 

உ - ம் . : - முள் + தீது = முஃடீது 


TAMIL GRAMMAR 


195 


6. When the letter connects with the consonants , it is omitted 
and the letters becomes as , 


7. When the said termination unites with the softer letter 5. it 
goes away and the letter in changes into coor as , 
- ( Vide வீரசோழியம் ) 


RULE XI 
OF THE CONNECTION OF TERMINATION 6T 
1. When the termination ce connects with hard consonants in the 
composition of whether consisting of cases or otherwise it is 
changed into L.as. 


( See opposite page ) 


2. When the above termination joins the letters , they are both 
changed into L. and also doubled , in phrases whether consisting 
of cases or otherwise , as , 


( See opposite page ) 


3. When the termination in question , viz . , bit unites with the 
letters in phrases whether conissting of cases or not , it is 
changed into sot, as 


. 


(Vide Soo. 24 ] 


4. If the above termination ae when it stands next to the short 
single letters, unit with the letter & in phrases having no cases , it 
is changed into ஆய்தம் ( ஃ ) 


196 


தமிழிலக்கணம் 


மேலே விவரித்த ஈறு தகரத்தோடு சந்திப்பில் வேறொரு வகையிருக்கின்றது . 
அதாவது 


5. வேற்றுமைக்கண்ணெனும் அல்வழிக்கண்ணெனும் ள் ஈறானது தகரத்தோடு 
கலக்கும்போது அது மறைந்து அடியில் வருகிற உதாரணப்படிக்கு தகரம் 
டகரமாகின்றது . அவையாவன : 

வேற்றுமை. : வேள் + தீமை = வேடீமை 

அல்வழி .: வேள் + தீயன் = வேடீயன் 
6. இது அல்வழியிலாயினும் வேற்றுமையிலாயினும் நகரத்தோடுசந்திக்கும்போது 
அவ்விரண்டும் ணகரமாகின்றன . உ -ம்.; 
வேற்றுமை. வேள் + நன்மை = வேணன்மை 
அல்வழி . வேள் + நல்லன் = வேணல்லன் 


7. அது வேற்றுமையிலாவது அல்வழியிலாவது வல்லெழுட்துக்களுடன் சேரும் 
போது சிலவிடங்களில் டகரமாகட்திரிக்னறது மற்றுஞ் சிலவிடங்களில் 
இயல்பாயிருக்கின்றது . உ - ம் . ; 

வேற்றுமை : 
வாள் + கையன் : வாட்கையன் 
வாள் + போழ்ந்திட்டதண்டை - வாள் போழ்ந்திட்டதண்டை 
அல்வழி : 
வாள் + படை = வாட்படை 
கொள் + பொருள் = கொள்பொருள் 


8. ள் ஈற்றில் முடிகின்ற தொழிற்பெயர்கள் இருவழியினும் வல்லினம் . மெல்லினம் 
இடையினங்களோடு கூடும்போது அவைகள் சிலவிடங்களில் உகரச் சாரியை 
யைப் பெறா . உம். 
வேற்றுமை.: 

கொள் + கடுமை = கொள்கடுமை 
கொள் + நன்மை = கொள் நன்மை 

கொள் + வண்மை : கொள்வண்மை 
அல்வழி : 

கொள் + கடிது = கொள்கடிது 
கொள் + நன்று = கொள் நன்று 

கொள் + வலிது = கொள்வலிது 
9. புள் , வள் என்னுஞ் சொற்கள் மூவினங்களோடுங் கூடுகையில் இருவழியினும் 
உகரச் சாரியைப் பெறுகின்றன . உம் . 
வேற்றுமை 


TAMIL GRAMMAR 


197 


[Vide Soo. 25 ] 
There is another mode of union of the said termination with the 
letter ; That is . 


5. When the joins the g j in phrases whether composed of cases 
or otherwise , it disappears and the letter & is changed into L as 
in the following example ; viz . 


( See Opoosite Page . ) 


6. When it connects . in phrases having or not having cases , 
they are both changed into . 600 . 


7. When it joins the hard letters in both forms of phrases , it is 
changed into L in some places but in other places it stands 
unchanged ; as 

- ( Vide Soo . 26 ) 


8. When the verbal nouns ending in ce connect with hard , soft 
and middle letters in the forms of phrases , they do not take in 
some places the particle 2 ; as 


( Vide Soo . 27 ) 


9. When the words 46 and our Unite with the letters of three sorts 
in both forms of phrases they take the particle 2 ; as . 


(Vide Soo . 31 ) 


198 


தமிழிலக்கணம் 


புள் + கடுமை = புள்ளுக்கடுமை 
புள் + நன்மை = புள்ளுநன்மை 
புள் + வன்மை = புள்ளுவன்மை 
வள் + கடுமை = வள்கடுமை 
வள் + நன்மை = வள்ளுநன்மை 

வள் + வன்மை = வள்ளுவன்மை 
அல்வழி 

புள் + கடிது = புள்ளுக்கடிது 
புள் + நன்று : புள்ளுநன்று 
புள் + வலிது = புள்ளுவலிது 
வள் + கடிது - வள்ளுக்கடிது 
வள் + நன்று = வள்ளுநன்று 
வள் + வலிது = வள்ளுவலிது 


10. ள் ஈறு நகரட்தோடு சேருகையில் இருவழியினும் அவைகள் ணகரமாகத் 
திரிகின்றன . உம் . 
வேற்றுமை முள் + நன்மை = முண்ணன்மை 
அல்வழி முள் + நன்று - முண்ணன்று 


விதி 12 
ன் ஈற்றுப்புணர்ச்சி வருமாறு 
1. ன் ஈறு வேற்றுமைக்கண் வல்லினட்தைச் சந்திக்க நடக்கையில் அது ற் 
ஆகின்றது. உம் . 
பொன் + பெருமை = பொற்பெருமை 
தன் + பகை : தற்பகை 
நின் + பகை = நிற்பகை 
என் + பகை = எற்பகை 


2. மேலேசொல்லியன் எழுட்து மூவினங்களோடுஞ் சேருகையில் அது 
இருவழியினும் இயல்பாகின்றது . உம் . 
வேற்றுமை 
குயின் + கடுமை = குயின்கடுமை 
குயின் + சிறுமைத = குயின்சிறுமை 
குயின் + தீமை = குயின் தீமை 
பெருமை = குயின்பெருமை 
ஊன் + கடுமை : ஊன்கடுமை 
ஊன் + சிறுமை = ஊன்சிறுமை 
ஊன் + தீமை - ஊன்றீமை 


TAMIL GRAMMAR 


199 


10. When the termination ce connects with in both forms of 
phrases , they are both changed into 600t; as . 


(Vide Soo . 34 ) 


Rule XII 
ON THE CONNECTION OF THE TERMINATION SOT 
1. When the letter GT proceeds to conjoin with hard letters in 
phrases composed of cases , it becomes i as , 
( see opposite page . ) 


2. When the said letter GOT connects with the letters of three sorts 
in both forms of phrases , it does not undergo any variation ; as . 


200 


தமிழிலக்கணம் 


ஊன் + பெருமை = ஊன்பெருமை 
தென் + கடுமை = தென்கடுமை 
தென் + சிறுமை = தென்சிறுமை 
தென் + தீமை = தென்றீமை 
தென் + பெருமை = தென்பெருமை 
பொன் + பெருமை = பொன்பெருமை 
எகில் + கால் : எகின்கால் 
எகின் + சிறை = எகின்சிறை 
எகின் + தலை = எகின்றலை 
எகின் + புறம் = எகின்புறம் 
தன் + பகை = தன்பகை 
நின் + பகை = நின்பகை 
என் + பகை : என்பகை 
தென் + மலிவு = தென்மலிவு 
தென் + ஞாற்சி = தென்ஞாற்சி 
தென் + நீட்சி = தென்நீட்சி 


தென் + யாப்பு = தென்யாப்பு 
பொன் + கடிது = பொன்கடிது 
பொன் + சிறிது = பொன்சிறிது 
பொன் + தீது = பொன்றீது 
பொன் + பெரிது = பொன்பெரிது 
பொன் + ஞான்றது = பொன்ஞான்றது 
பொன் + நீண்டது = பொன்னீண்டது 
பொன் + மாண்டது = பொன்மாண்டது 
பொன் + யாது : பொன்யாது 
பொன் + வலிது = பொன்வலிது 


3. சிலவிடங்களில் ன் எழுட்து வல்லினங்களோடு சேருகையில் இருவழியினும் 
அது தனக்கயலில் அகரச் சாரியையை யங்கீகரிக்கிற்து . வல்லெழுட்துக்களோ 
மிகுகின்றன . உம் . 
வேற்றுமை 
எயின் + குடி = எயினக்குடி 
எயின் + சாதி = எயினச்சாதி 
எயின் + தோட்டம் = எயினட்தோட்டம் 
எகின் + பாடி : எகினப்பாடி 
எகின் + கால் : எகினக்கால் 
அல்வழி 
எயின் + கன்னி = எயினக்கன்னி 
எயின் + பிள்ளை = எயினப்பிள்ளை 
எகின் + புள் = எகினப்புள் 


TAMIL GRAMMAR 


201 


3. in some places the letter for in uniting with hard letters in both 
forms of phrases , it admits the particle o after it , and the hard 
letters are double ; as 


see opposite page ) 


202 


தமிழிலக்கணம் 


4.மேற்படின் எழுத்து மெல்லெழுத்துக்களோடும் இடையெழுத்துக்களோடும் ஒரு 
சந்திப்பை அடையச் செல்லுகையில் அது வேற்றுமைக்கண் அகரச்சாரியையை 
ஏற்கிறது . 
வேற்றுமை.: எயின் + மரபு = எயின் மரபு 

எயின் + மன்னன் = எயினமன்னன் 

எகின் + வாழ்வு = எகினவாழ்வு 
5.அதுநகரத்தோடு சேரும் விஷயத்தில் இருவழியிலும் அது நகரமுடைத்தாயிருந்த 
அகரவொலியை ஏற்றுக் கொண்டு அந்த நகரவொற்றையும் கெடுக்கின்றது . 
வேற்றுமை . : - அரசன் + நன்மை = அரசனன்மை 
அல்வழி : அரசன் + நல்லன் = அரசனல்லன் 


6. தனிக்குற்றெழுட்துக் களுக்கெடுட்து நிற்கிற ன் எழுட்து இரு வழியினும் 
நகரட்தெழட சேருகையில் நகரமும் தன்னுடைய அயலெழுட்தாகிய ன் எழுட்தின் 
வடிவை வகிட்துக் கொள்ளுகின்றது . உம் . 
வேற்றுமை.: பொன் + நன்மை = பொன்னம்மை 
அல்வழி : பொன் + நன்று = பொன்னன்று 


7. சிலவிடங்களில் வல்லெழுட்துக்கள் தம்மொடுன் எழுட்து சம்பந்தப்படுகையில் 
இருவழியினு மிரட்டிக்கின்றன சிலவிடங்களில் ன் எழுட்து வெளியேறி ஒவ்வொரு 
வல்லெழுட்துக்கு முரிட்தான மெல்லெழுட்துக்கள் ன் எழுட்தின் ஸ்தானட்தில் 
பிரவேசிக்கின்றன . 
உ - ம் : 
வேற்றுமை. : தேன் + குடம் = தேக்குடம் 

தேங்குடம் 


அல்வழி .: 


தேன் + குழம்பு = தேக்குழம்பு 

தேங்குழம்பு 


8. அது இருவழியினும் மெல்லெழுட்துக்களுடன் சந்திக்கச் செல்லுகையில் 
சொருபமற்றுப் போகின்றது . உம். 
வேற்றுமை தேன் + மலர் = தேமலர் 
அல்வழி . தேன் + மொழி = தேமொழி 


9 . 


அது தகரட்தோடிணங்கும்போது அஃதிருவழியினும் றகரமாய்ட் 
திரிந்திரட்டிக்கின்றது . 
உ - ம் . : 
வேற்றுமை : பொன் + தட்டு = பொற்றட்டு 
அல்வழி : - 

பொன் + தீது = பொற்றீது 


TAMIL GRAMMAR 


203 


4. When the above letter 60 proceeds to have a connection with 
soft and middle letters in phrases of cases , it takes the particle 24; 


as 


( See opposite page .) 


5. In cases in which it joins the letter is in both forms of phrases , 
it takes the sound of the vowelg which the consonant 5 has 
had , and destroys it altogether ; as , 


See opposite page ) 


6. When the boy standing next to the short single letters connects 
with , in both forms of phrase, the also takes the shape of its 
preceding letter ன் ; as 


[ See opposite page ) 


7. The hard letters in some places are doubled when the letter som 
joins them in both forms of phrases . In some places the cor goes 
away and such soft letters as are peculiar to each of the hard 
letters appear in the room of so ; as 


( see opposite page . 


8. It vanishes when it goes to connect with sort letters in both 
forms of phrases ; as 
( See opposite page . ) 


in 


9. It is changed into in and doubled when it joins the letter & 
both forms of phrases . 


( Vide Soo . 6,9,11,12,13,15 , and 34 ) 


204 


தமிழிலக்கணம் 


ஐந்தாவததிகாரம் 


ருபு புணரியல் 


அன் , இன் , அல் , அற்று , அட்து , அம் , எ . அ. உ.கு. தன். தான் , தாம் . ஆம் . 
ஆ இவ்வார்ட்தைகளெல்லாம் பொதுச் சாரியைகளாம் . உ - ம் : 
ஒன்று + கூட்டம் - ஒன்றன் கூட்டம் 
வண்டு + கால் = வண்டின்கால் 
தொடை + அல் - தொடையல் 
பல + ஐ = பலவற்றை 
மரம் + இலை = மாட்திலை 
மன்று + அம் = மன்றம் 
கலன் + தூணி : கலனே தூணி 
நடந்து + அ = நடந்தது 
சாட்தன் + கு = சாட்தனுக்கு 
என் + எனின் : என்னையெனின் 
பொ + ஆய் = பொகுவாய் 
அவன் + ஐ = அவன்றனை 
அவன் = அவர்தாம் 
புற்று + சொறு = புற்றாஞ்சோறு 
இல் + பொருள் = இல்லாப்பொருள் 


ஒரு பதத்துடன் பதம் புணருகையிலும் வேறே பதங்களுடன் 
வேற்றுமையுருபு சேருகையிலும் பதமும் விகுதியும் புணருகையில் 
அச்சாரியைகளில் ஒன்றாவது பலவாவது உபயோகப்படுகின்றன . 

சில சொற்கள் அச்சாரியைகளினுடைய வுதவியைப் பெறாமல் வழங்கப் 
பட்டிருக்கின்றன. மற்றும் சில மொழிகள் அவற்றினுதவியைப் பெற்றும் பெறாமலும் 
வழங்குகின்றன . உம் . 
புளி + காய் = புளியங்காய் 


புளி என்னும் பதட் காயென்னும் பதட்துடன் கூடுவதில் அம் என்னுஞ் 
சாரியையையேற்கின்றது 
அவன் + கு = அவனுக்கு 
அவன் என்னுமொழி கு என்னு நான்காமுருபோடு சேருவதில் 
உகரச்சாரியையைப் பெறுகின்றது . 
தீ + அன் = தீயவன் 

தீ என்னுஞ் சொல் அன் என்னும் விகுதியுடன் சந்திப்பதில் 
அரகச்சாரியையற்கின்றது . அது முன் கூறப்பட்டிருக்கிற விதிப்படிக்கு வகரமாகட் 
திரிந்தன.மரம் + கு = மரட்தினுக்கு 


TAMIL GRAMMAR 


205 


CHAPTER V 


OF CONJUNCTION OF PARTICLES 


அன் , இன் , அல் , அற்று , அத்து , அம் , எ , அஉஇ , தன் , தான் 
தாம் ஆம் , ஆ . 
These words are mere explectives ; as 


( see opposite page ] 


One or more of these expletives are used in connecting words , and 
the particles that denote cases , with other words ; as also in 
connecting the termination . 
Some words are used without the aid of those expletives while some 
may be used with or without their aid . 


As , 


The word yoff in joining with the next word art takes the expletive 
அம் . 


The Word 946060 in joining with the 4th case s takes the expletive 


The word b in joining with it is termination 9160t takes the expleove 
og being changed into ou being changed into a according to the 
former rule . 


206 


தமிழிலக்கணம் 


இந்த மரமென்னுமொழி நான்காம் வேற்றுமையுருபாகிய குவ்வுடன் சேருவதில் 
அட்து இன் என்னும் இரண்டும் சாரியைகளைக் கொள்கின்றது . உ - ம் : 
மரத்தினுக்கு 


நடந்து என்னுமொழி அன் என்னும் விகுதியோடு புணருவதில் அன் என்னுஞ் 
சாரியையைக் கொள்கின்றது . 
நடந்து + அன் = நடந்தனன் 
நடந்து + ஆன் = நடந்தான் . 
இந்த வார்ட்தை யெவ்வளவுஞ் சாரியையைப் பெறவில்லை 
அவை நடந்தன , நடந்த 
இவ்விரண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே பொருள் அவற்றில் ஒன்று அன் என்னுஞ் 
சாரியையினுதவியைப் பெற்றும் மற்றொன்று 

அதனுதவியைப் 
பெறாமலிமிருக்கின்றது . 


விதி 1 
பிரகரணம் 
எ ஓ ஓழிந்த மற்றவுயிரெழுட்துக்களை யீறாகவுடைய சொற்கள் ஐந்தாம் 
வேற்றுமையல்லாத மற்ற வெற்றமைகளுடன் சேருவதில் பதட்துக்கு 
முருபுக்குமிடையில் இன்சாரியைக் கொண்டு முடிகின்றன. உ - ம்.; 


கரி + 


விள + ஐ = விளவினை விளவினால் விளவிற்கு விளவினது விளவின்கண் 
பலா + ஐ = பலாவினை பலாவினால் பலாவிற்கு பலாவினது பலாவின்கண் 

= கரியினை கரியினால் கரியிற்கு கரியினது கரியின்கண் 
தீ + ஐ = தீயினால் தீயிற்கு தீயினது தீயின்கண் 
கடு + ஐ = கடுவினை கடுவினால் கடுவிற்கு கடுவினது கடுவின்கண் 
பூ + ஐ = பூவினை பூவினால் பூவிற்கு பூவினது பூவின்கண் 
சே + ஐ = சேவினை சேவினால் சேவிற்கு சேவினது செவின்கண் 
பனை + ஐ = பனையினை பனையினால் பனையிற்கு பனையினது பனையின்கண் 
கோ + ஐ = கோவினை கோவினால் கோவிற்கு கோவினது கோவின்கண் 
வௌ + ஐ = வௌவினை வௌவினால் வௌவிற்கு வௌவினது வௌவின்கண் 
பிரகரணம் 2. 
முதற் பிரகணட்திற்காட்டிய பிரகாரமீறுகளையுடைய மொழிகள் நான்காம் 
வேற்றுமையாகிய குவ்வுருபோடு சேரும்போது இன் சாரியையுடன் உகரட்தையும் 
பெறுகின்றன . உ - ம் .; 
விள + கு = விளவினுக்கு பலாவினுக்கு கரியினுக்கு தீயினுக்கு கடுவினுக்கு 
பூவினுக்கு சேவினுக்கு பனையினுக்கு கோவினுக்கு வௌவினுக்கு 
விதி 2 
பல , சில , உள , இல , யா , அவ் , இவ், உவ் , கரிய , நெடிய என்னுமிவ்வார்ட்தைகள் 
வேற்றுமை யுருபேற்பதில் அற்றுச் சாரியையைப்பெறுகின்றன . உ - ம் . ; 


TAMIL GRAMMAR 


207 


The word or in joining the 4th case s takes two expletive 
அத்து and இன் .. 


The Word நடந்து in joining the termination அன் takes the expletive 
அன் .. 


This word takes no expletive at all. 


These two phrases are of the same sense ; one of which is used with 
the aid of the expletive 9160 , and the other without its aid . 


Rule 1 
SECTION 1 
Words ending in vowels, excepting it and take the expletive goor 
when they join with all cases excepting the 5th , and that expletive is 
used between the word and case ; as , 


[ See Opposite page . 


SECTION 11 
The words of the same endings as those described in the first section 
take both expletives 96or and when they join with the 4th case 
G ; as , 

[ See opposite page .) 


Rule 11 
The words பல , சில , உள , இல , யா , அவ் , இவ் , உவ் , கரிய நெடிய , 
take the expletive guy when they join with the cases ; as 


[ See opposite page. 


208 


தமிழிலக்கணம் 


பல + ஐ = பலவற்றை பலவற்றால் பலவற்றிற்கு பலவற்றில் பலவற்றினது 
பலவற்றின்கண் 
சில + ஐ = சிலவற்றை சிலவற்றால் சிலவற்றிற்கு சிலவற்றில்வ சிலவற்றினது 
சிலவற்றின்கண் 
உள் + ஐ = உளவற்றை உளவற்றால் உளவற்றிற்கு உளவற்றில் உளவற்றினது 
உளவற்றின்கண் 
இல + ஐ = இலவற்றை இலவற்றால் இலவற்றிற்கு இலவற்றில் இலவற்றினது 
இலவற்றின்கண் 
யா + ஐ = யாவற்றை யாவற்றால் முதலிய 
அவ் + ஐ = அவற்றை அவற்றால் முதலிய 
இவ் + ஐ = இவற்றை இவற்றால் முதலிய 
உவ் + ஐ = உவற்றை உவற்றால் முதலிய 
கரிய + ஐ = கரியவற்றை கரியவற்றால் முதலிய 
நெடிய + ஐ = நெடியவற்றை நெடியவற்றால் முதலிய 


+ 


விதி 3 
அது , இது , உது என்னும் கட்டுப்பெயர்கள் வேற்றுமை யுருபுகளுடன் 
சம்பந்தப்படுவதில் அன் சாரியை யேற்றுக்கொண்டு ஈற்றுகரட்தை யிழக்கின்றன . 


உம். 


அது + ஐ = அதனை அதனால் அதற்கு ( அல்லது ) அதனுக்கு அதனில் அதனுடைய 
அதன்கண் 


இது + ஐ = இதனை இதனால் இதற்கு ( அல்லது ) இதனுக்கு இதனில் இதனுடைய 
இதன்கண் . 
உது + ஐ = உதனை உதனால் உதற்கு ( அல்லது ) உதனுக்கு உதனில் உதனுடைய 
உதன்கண் , 


விதி 4 
அரை என்பது தவிர மற்ற சிற்றெண்களெல்லாம் முழுட்தொகைகளொடு 
சேரும்போது ஏகாரச்சாரியையைக் கொண்டு முடிகின்றன . உம் . 
ஒன்று + கால் = ஒன்றேகால் 
இரண்டு + அரைக்கால் = இரண்டெயரைக்கால் 
மூன்று + மாகாணி = மூன்றேமகாணி 


சில மகரவீற்றுப்பெயர்கள் வேற்றுமையுருபுகளைக் கொள்ளுகையில் அம் என்னும் 
விகுதியை யிழந்து அட்து என்னுஞ் சாரியையைப் பெறுகின்றன . உம் . 
மரம் + ஐ = மரட்தை மரட்தால் மரட்துக்கு மரட்தில் மரட்தினுடைய மரட்தின்கண் 
நிலம் + ஐ = நிலட்தை நிலட்தால் நிலட்துக்கு நிலட்தில் நிலட்தினு டைய 
நிலட்தின்கண் . 


TAMIL GRAMMAR 


209 


RULE III 
The pronouns அது , இது , உது take the expletive அன் when they 
are connected with cases and lose the termination g ; as . 


( See opposite page . ) 


Rule IV 
All the fractions excepting one , viz . A half , take the expletive 6 
when they joining with the integrals; as , 
( See opposite page . ) 


Rule V 
Some words ending in i take the expletive 955 when they join 
with the cases and lose the termination gu ; as . 


210 


தமிழிலக்கணம் 


விதி 6 
எவன் என்னும் வினா வேற்றுமையுருபுகளுடன் சேர்க்கப்படும்போது அன் 
விகுதியை இழந்து அற்றுச் சாரியையைக் கொள்கின்றது . உம் . 
எவன் + ஐ = எவற்றை எவற்றால் எவற்றிற்கு எவற்றில் எவற்றினது எவற்றின்கண் . 
விதி 7 
ண் , ய் , ர் , ல் , ள் என்னுமிவ்வீற்றில் முடிகின்ற சொற்கள் வேற்றுமையுருபுகளுடன் 
சேர்க்கப் பட்டிருக்கையில் இன்சாரியையைப் பெறுகின்றன . சில தருணங்களில் 
அப்படி பெறாமலியல்பாயிருக்கின்றன . உம். 
மண் + ஐ = மண்ணினை மண்ணை மண்ணினால் மண்ணால் மண்ணினுக்கு 
மண்ணுக்கு மண்ணினில் மண்ணில் மண்ணினது மண்ணது மண்ணின்கண் 
மண்கண் . 


* 


வேய் + ஐ = வேயினை வேயை வேயினால் வேயால் வேயினுக்கு வேய்க்கு முதலிய 
வேர் + ஐ 

வேரினை வேரை வேரினால் வேரல் வேரினுக்கு வேருக்கு முதலிய 
கல் + ஐ = கல்லினை கல்லை கல்லினால் கல்லால் கல்லினுக்கு கல்லுக்கு 
முதலிய 
முள் + ஐ = முள்ளினை முள்ளை முள்ளினால் முள்ளால் முள்ளினுக்கு முள்ளுக்கு 
முதலிய 


விதி 8 
பிரகரணம் 1 
தான் தாம் நாம் இவைகள் வேற்றுமைகளுடன் சேர்க்கப்படுகையில் அவற்றின் 
நெடிற்றன்மையை இழந்து முறையை தன் தம் நம் எனவாகின்றன . உம் . 
தான் + ஐ = தன்னை தன்னால் தனக்கு தன்னில் தனது தன்கண் 
தாம் + ஐ = தம்மை தம்மால் தமக்கு தம்மில் தமது தங்கண் 
நாம் + ஐ = நம்மை நம்மால் நமக்கு நம்மில் நமது நங்கண் 


பிரகரணம் 2 
நான் பான் நாம் யாம் இவைகளோடு வேற்றுமைகள் சேரும்போது அவற்றில் 
முந்திய இரண்டும் என் எனவும் பிந்திய இரண்டும் எம் எனவுந் திரியப்படுகின்றன. 
உம். 


நான் 


பான் + ஐ = என்னை என்னால் எனக்கு என்னில் எனது என்கண் 
நாம் 
யாம் + ஐ = எம்மை எம்மால் எமக்கு எம்தில் எமது எங்கள் ( அல்லது ) எம்மிடட்தில் 
பிரகரணம் 3 
நீ நீர் என்னுமிம்மொழிகள் வேற்றுமையுருபேற்கையில் முந்தியது நின் உன் எனவும் 
பிந்தியது நும் உம் எனவுந் திரியப்படுகின்றன . உம் . 
நீ + ஐ = நின்னை உன்னை நின்னால் உன்னால் நினக்கு உனக்கு நின்னில் 


TAMIL GRAMMAR 


211 


Rule VI 
The interrogative எவன் takes the expletive அற்று when it is 
connected with the cases and loses the termination 31607; as 


Rule VII 
The words ending in ண் , ய் , ர் , ல் , ள் take the expletive இன் , and 
in some instances they do not so when they are joined with the 
cases ; as , 


( See opposite page . ) 


Rule VIII 
SECTION 1 
The words தான் , தாம் , நாம் become தன் , தம் , நம் , losing their long 
expressions when they are joined with the cases ; as . 


[ See opposite page . ] 


SECTION O 
The words , நான் , யான் , நாம் and யாம் are changed , the two former 
into TT and two latter into sid , when the cases join them ; as , 
( See opposite page . ] 


SECTION III 
The words c and நீர் are changed into the former நின் and உன் , 
and the latter into 5 , and 210, when they take cases ; as 


( See opposite page . ] 


212 


தமிழிலக்கணம் 


உன்னில் நினது உனது நின்கண் உன்கண் 
நீர் + ஐ = நும்மை உம்மை நம்மால் உம்மால் நுமக்கு உமக்கு நும்மில் உம்மில் நுமது 
உமது நும்மிடட்தில் உம்மிடட்தில் . 


+ 


+ 


மேலே விவரிட்த பிரகரணங்களிலடங்கிய சொற்கள் நான்காம் வேற்றுமையாகிய 
இவ்வுருபையேற்கையில் அகரச்சாரியையைப் பெறுகின்றன . 
உ - ம் . 
தன் + கு = தனக்கு , தம் + கு = தமக்கு , நம் + கு = நமக்கு , என் + கு = எனக்கு . எம் 
+ கு = எமக்கு , நின் + கு = நினக்கு நும் + கு = நுமக்கு . உம் + உஉமக்கு . 
விதி 9 
எல்லாம் என்னுஞ்சொல் உருபேற்கையில் அதற்கும் அவ்வுருபுக்கு மிடையில் 
அற்றுச் சாரியையையும் கடையில் உம்முச் சாரியையுங் கொள்கின்றது . உம் . 

எல்லாம் + ஐ = எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எல்லாவற்றுக்கும் 
எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றினதும் எல்லவாற்றின் கண்ணும் . 


TAMIL GRAMMAR 


213 


When the words contained in the foregoing sections take the particle 

When they admit the 4th case & ; as . 
[ See opposite page . ] 


위 


Rule IX 
The word எல்லாம் takes the particle அற்று between it and the cases 
which join it , as also the particle a in the end ; as 


[ see opposite page . ] 


214 


தமிழிலக்கணம் 


ஆறாவததிகாரம் 
சமஸ்கிருதபாஷை வழக்கமாய் ஆரியமென்றழைக்கப்படுகின்றதாயினும் 
அதனுடைய மொழிகள் தமிழ்ப்பாஷையின் மருவிட்திரிகையில் அவை 
வடமொழியந்ன்று சொல்லப்படுகின்றன . 
ஆரியம் அல்லது சமஸ்கிருத வார்ட்தைகளினாதி நிலைமையாவன : உ - ம். 
வடமொழிட் திரிபென்று அவற்றின் விகாரட்தைப்பற்றிச் சொல்லப்படுகிற ஆரியச் 
சொற்களின் மாறுபட்ட நிலைமையாவன. உ - ம் . 

சாலை 
மஸானம் 

மயானம் 
ஷட்டி 

சட்டி 
விஷம் 

விடம் 
ஸிட்தி 

சிட்தி 
வாதனை 


ஸாலை 


வாஸனை 


ஹான் 


அரன் 


மோகம் 
பக்கம் 


உமை 


மோஹம் 
பகூம் 
உமா 
துர்க்கா 
கௌரீ 
ரங்கம் 
ராமன் 
ரோமம் 
இலாபம் 
லோபம் 
யக்ஷம் 
வாக்யம் 
வக்ரம் 
சுக்லம் 
பட்மம் 
பக்வம் 
ரட்நம 


துர்க்கை 
கௌரி 
அரங்கம் 
இராமன் 
உரோமம் 
இலாபம் 
உலோபம் 
இயக்கன் 
வாக்கியம் 
வக்கிரம் 
சுக்கிலம் 
பதுமம் 
பக்குவம் 
அரதனம் ( அ ) 
இரட்தினம் 
அருட்தம் 
சட்தி 
பாவம் 
காப்பியம் 
புயம் 
பங்கயம் 
சோதி 

சொற்பம் 
முதலாயின . 


அர்ட்தம் 
சக்தி 
பாபம் 
காவ்யம் 
புஜம் 
பங்கஜம் 
ஸ்வாதி 
ஸ்வல்ப்பம் 
முதலாயின. 


TAMIL GRAMMAR 


215 


ஒரு வினையினுடைய முற்றுநிலைமை இதனடியில் 

வருகிற அட்டவணையில் விளக்கமாம் 
திணை பால் எண் இறந்தகாலம் 

நிகழ்காலம் 
இடங்கள் 


தன்மை ஒருமை 


நடந்தேன் 
நடந்தனன் 
நடந்தனென் 


நடக்கிறேன் 
நடக்கின்றன் 
நடக்கின்றனென் 


தன்மைப் பன்மை 


நடந்தோம் 


நடக்கின்றோம் 


முன்னிலை யொருமை 


நடந்தனை 
நடந்தாய் 
நடந்தீ 


நடக்கின்றவன் 
நடக்கின்றாய் 
நடக்கின்றீர் 


முன்னிலைப் பன்மை 


நடந்தனிர் 
நடந்தீர் 


நடக்கின்றினீர் 
நடக்கின்றீர் 


நடக்கின்றான் 
நடக்கின்றனன் 


உயர்திணை 
ஆண்பாற்படர்க்கை 
ஒருமை 


நடந்தனன் 
நடந்தான் 


உயர்திணைப் 
பெண்பாற்படர்க்கை 
ஒருமை 


நடந்தனள் 
நடந்தாள் 


நடக்கின்றனள் 
நடக்கின்றாள் 


இருபாற்படர்க்கைப் 
பன்மை / பலர்பால் 


நடந்தனர் 
நடந்தார் 


நடக்கின்றனர் 
நடக்கின்றார் 


நடக்கின்றது 


அஃறிணைப் 


நடந்தது 


படர்க்கை ஒருமை 


நடக்கின்றது 


அஃறிணைப் 


நடந்தது 


படர்க்கை ஒருமை ... 


நடக்கின்றன 


நடந்தன 


அஃறிணைப் 
படர்க்கைப்பன்மை 


216 


தமிழிலக்கணம் 


THE CONJUGATED STATES OF A VERB 
WILL APPER IN THE FOLLOWING LIST 


PAST TENSE 


THE DEGREE 
GENDER 
NUMBER AND 
PERSON 


PRESENT 
TENSE 


1 st 

person singular 


I walked 


I walk 


1st person plural 


We walked 


We walk 


2nd 


Thou walked 


person 
singular 


Thou walk 


2nd 
singular 


person 


Ye or You walked 


Ye or You walk 


He walked 


He walks 


3rd person 
singular of 
Masculine 
Gender of 
Superior Order 


3rd person 


She walked 


She walks 


singular of 
Feminine 
Genders of 
Superior Order 


3rd person 


plural of both 
Genderr 


They walked 


They walk ! 


It walked 


It walks 


|3rd person 
singular of 
Neuter Gender 
3rd person 
plural of 
Neuter Gender 


They walked 


They walk 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

தரமணி , சென்னை - 600 113 

அண்மை வெளியீடுகள் 
வல்லம் தலபுராணம் 
இதழியல் உலகம் 
தமிழும் தமிழ்க் கற்பித்தலும் 
படைப்பிலக்கியம் -விளிம்புநிலைமக்கள் ஆய்வுநோக்கு 
அண்ணா ஒரு சமூகக் குறியீடு 
பழந்தமிழும் கிளைமொழிகளும் 
சுவடிப்பதிப்பாசிரியர்கள் 
உலக மொழிகளில் தமிழ்ச் சொற்களும் இலக்கணக் கூறுகளும் 
மதங்களும் மனிதநேயமும் 
பெயரியல் 
சங்க இலக்கியத்தில் பாணர் வாழ்வியல் 
தமிழ் இசுலாம் உருவாக்கமும் திருக்குர்ஆன் தமிழ் வாசிப்பும் 
தலித் அறம் 
உலகச் செம்மொழிகள் 
பொதுவுடைமை இயக்க இதழ்கள் 
தமிழில் இதழியல் 
சேக்கிழாரும் இசைத்தமிழும் 
சித்தர்களின் நெறியில் வேதாத்திரிய யோகம் ஓர் ஒப்பாய்வு 
கவிஞர் புதுவைச் சிவத்தின் சீர்திருத்த நாடகங்கள் 
பெ.நா.அப்புசுவாமியின் அறிவியல் கட்டுரைகள் - தொகுதி -3 
சிந்தனைச்சிற்பி ம.சிங்காரவேலரும் தந்தைபெரியாரும் 
மொழிஞாயிறு தேவநேயப்பாவாணரின் பன்முக ஆளுமை 
நரம்புக் கருவிகள் 
திணை வரலாறு 
பெரியாரிய நோக்கில் மு.வ. 
திருமுறைகளில் அகப்பொருள் மரபுகளும் தொண்டு நெறிகளும் 
சுவடிப்பதிப்பு முன்னோடிகள் 
விடுதலைச் சிந்தனையாளர் வ.உ.சிதம்பரனார் தமிழியல் பண்புகள் 
அயல்நாட்டுத் தமிழ் இலக்கியங்கள் (தொகுதி -1) 
அயல்நாட்டுத் தமிழ் இலக்கியங்கள் ( தொகுதி -2 ) 
உதயணகுமாரகாவியம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் 
பாணர் இனவரைவியல் 
திராவிட மொழிகளும் திராவிட மொழி ஆய்வுகளும் 
சுவடிப்பதிப்புகளில் உரைவேறுபாடுகள் ( தொகுதி -1) 
சுவடிப்பதிப்புகளில் உரைவேறுபாடுகள் (தொகுதி -2) 
நன்னூல் உரை வளம் தமிழ் இலக்கணம் 


200.00 
120.00 

60.00 
100.00 
40.00 
65.00 
45.00 
85.00 
90.00 
55.00 
80.00 
45.00 
45.00 
90.00 
115.00 
270.00 

50.00 
105.00 
120.00 
235.00 
105.00 
50.00 
70.00 
70.00 
55.00 
75.00 
60.00 
80.00 
175.00 
200.00 

50.00 
110.00 
135.00 
135.00 
140.00 


95.00 


